வாலி வதம்‌ சரியா? 


(ஒரு திறனாய்வு நூல்‌] 


நு 


ஆசிரியர்‌ 
புலவர்மணி, சித்தாந்த வித்தகர்‌ 
முரு. பழ, இரத்தினம்‌ செட்டியார்‌ 
அணிந்துரை 
வாகீச கலாநிதி 
கி. வா. ஜகந்நாதன்‌ 


மீனாட்சி பதிப்பகம்‌ 
கீழ இராசவீதி i புதுக்கோட்டை. 


வெளியீடு வரிசை எண்‌ 14 
முதற்பதிப்பு: ஜுன்‌ 1975 
முழு உரிமையும்‌ பதிப்பகத்தாருக்கே 


விலை ரூ. 3-00 


அச்சிட்டோர்‌ 


மதராஸ்‌ ரிப்பன்‌ பிரஸ்‌, புதுக்கோட்டை. 


கருத்துரை 


வாகீச கலாநிதி உயர்திரு. வி. வா. ஜகந்நாதன்‌ M.A. 
(ஆசிரியர்‌, கலைமகள்‌) 


இந்த நாட்டில்‌ இராமகாதை பரவியிருக்கும்‌ அளவுக்கு. 
வேறுளந்த நாட்டிலும்‌ யாருடைய கதையும்‌ பரவியிருக்கவில்லை. 
பாமரர்கள்‌ கூட இராமன்‌ கதையை ஒருவாறு அறிந்தி 
ருப்பார்கள்‌. இலக்கியமாகவும்‌, இசைப்‌ பாட்டாகவும்‌, 
நாடோடிப்‌ பாடலாகவும்‌ இராமனுடைய கதை பல மொழி 
களிலும்‌ வழங்குகிறது. 


ஆதி காவியம்‌ என்று புகழ்பெற்ற வடமொழி இராமாய 
ணத்தை வால்‌ மீகி முனிவர்‌ இயற்றினார்‌. அதைத்‌ தழுவி 
இந்திய நாட்டு மொழிகளில்‌ இராமாயணங்கள்‌ எழுந்தன. 
அவ்வாறு வந்த இராமாயணங்களில்‌ காவியம்‌ என்ற முறையில்‌ 
மிகச்சிறந்து விளங்குவது கம்பராமாயணம்‌. எம்மதத்தினரும்‌ 
விரும்பிப்‌ படிக்கும்‌ சுவைகள்‌ நிரம்பியதாக இருக்கிறது, அந்தக்‌ 
காப்பியம்‌. 

முன்பெல்லலாம்‌ கம்பராமாயண விரிவுரைகள்‌ ஆங்காங்கே 
நிகழ்ந்து வந்தன. பல ஆண்டுகளாக அந்த விரிவுரைகளோடு 
கருத்தரங்கும்‌, ஆராய்ச்சி அரங்கும்‌, பட்டிமண்டபமும்‌ கம்பரா 
மாயணம்‌ பற்றி நிகழ்கின்றன. நாளாக ஆகக்‌ கம்பனைப்பற்றிய 
ஆராய்ச்சி விரிவடைந்து வருகிறது. 


வால்மீகி ராமாயண மாகட்டும்‌, கம்பராமாயணமாகட்டும்‌ 
இரண்டிலும்‌ பொதுவாக இராமனுடைய கதையிலேயே என்று 
சொல்லிவிடலாம்‌ இரண்டு நிகழ்ச்சிகள்‌ இன்னும்‌ வாதப்‌ 
பிரதி வாதங்களுக்கு உட்பட்டு நிற்கின்றன. இந்த 
இரண்டிலும்‌ முடிந்த முடிபாக, இதுதான்‌ சரி என்று யாவரும்‌ 
ஒப்புக்‌ கொள்ளும்‌ வகையில்‌, விளக்கம்‌ இன்னும்‌: வரவில்லை. 
ஒன்று இராமன்‌ வாலியை. வதைத்தது முறையா என்பது, 


மற்றொன்று வீடணன்‌ தன்‌ தமையனை விட்டு வந்தது முறையா 
என்பது. முதலில்‌ உள்ளது காப்பிய நாயகனாகிய இராமனுக்கே 
இழுக்குக்‌ கூறும்‌ ' நிகழ்ச்சி. இராமன்‌ வாலியை மறைந்து 
கொன்றது அவன்‌ குணநலன்களில்‌ . படிந்த மாசு என்றே 
மேதை ராஜாஜி முதலிய சில அறிஞர்கள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 


வாலிவதத்தைப்‌ பற்றிய ஆராய்ச்சி பல பட்டிமண்டபங்‌ 
களிலும்‌ வழக்காடு மன்றங்களிலும்‌ நடந்து வருகிறது. சிலர்‌ 
அதுபற்றி நூல்கள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. வாலிவதம்‌ தவறு 
அன்று என்பதைத்‌ தங்கள்‌ தங்களுக்குத்‌ தோன்றிய நியாயங்‌ 
களைக்‌ கூறி அந்நூல்களை எழுதியிருக்கிறார்கள்‌ . 


புலவர்‌ மணி, சித்தாந்தவித்தகர்‌ திரு. முரு. பழ. 
இரத்தினம்‌ செட்டியாரவர்கள்‌ **வாலி வதம்‌ சரியா?”' என்ற 
தலைப்புடன்‌ செய்த திறனாய்வின்‌ முடிபை இந்தப்புத்தக வடிவில்‌ 
வெளியிட்டிருக்கிறார்‌. இதுவரையில்‌ எழுந்த ஆராச்சிகளின்‌ 
முடிவை இவர்‌ எடுத்துக்‌ காட்டி அவை சரியான சமாதானமாக 
இல்லை என்றுகூறுகிறார்‌. மற்றவர்கள்‌ காட்டிய முறையினின்றும்‌ 
இவர்‌ வேறுபட்டு ஒரு புதிய கோணத்தில்‌ இதனை ஆராய்கிறார்‌. 
பிறன்மனை நயந்த பெருங்குற்றத்தைச்‌ செய்தவன்‌ வாலி, 
அந்தக்குற்றம்‌ மன்னிக்க முடியாத பெரிய பாதகம்‌; அதற்குரிய 
தண்டனையை வழங்கியே தீரவேண்டும்‌; *பிறன்‌ மனை 
நோக்காத பேராண்மை சான்ற” இராமன்‌ தன்‌ அவதாரத்தின்‌ 
முக்கியகொள்கையாக இதை மேற்கொண்‌ டிருக்கிறான்‌; 
இராவணனுடைய வதமே அதன்‌ பொருட்டாக அமைந்தது 
தான்‌; ஆகவே வாலியைக்‌ கொன்றது நியாயமே. இவ்வாறு 
இவ்வாசிரியர்‌ நிறுவுகிறார்‌. 

அவனை மறைந்து நின்று கொன்றது முறையா?--இந்தக்‌ 
கேள்விக்குக்‌ கம்பன்‌ இலக்குவன்‌ வாயிலாகக்‌ கூறும்‌ 
கருத்தையே காரணமாகக்‌ கூறுகி ரர்‌. வாலி இராமனைச்‌ 
சரணாகதி அடைந்தால்‌ அவனைத்‌ தண்டிக்க முடியாது. 
ஆகையால்‌ வேறுவழியின்றி ப கொல்ல வேண்டியது 
அவசியமாயிற்று. 


போர்‌ அறத்துக்கு மறந்து நின்று கொல்லுதல்‌ 
இழுக்காயிற்றே என்றால்‌, பிறன்மனை ந யந்தவனை 
ஒறுத்தலாகிய பேரறத்தைப்‌. ேே பணும்‌ பொருட்டு இராமன்‌ 
போரறத்தினின்றும்‌ சிறிது வழுவினான்‌. தன்‌ குழந்தையைக்‌ 
காப்பாற்ற வேண்டி அதனைக்‌ கொல்ல வந்தபசுவைக்‌ 
கொல்லுவது எப்படி நியாயமோ, அப்படி இந்தச்‌ செயலும்‌ 
நியாயம்‌ என்று இவ்வாசிரியர்‌ விளக்குகிறார்‌. 
இருவேறு அறங்கள்‌ ஒன்றுக்‌ கொன்று முரணாக 
அமையும்படி. வாய்ப்பதைத்‌ தருமசங்க டம்‌ என்பார்கள்‌ 
அப்போது வலிமையான அறத்தைப்‌ பேணி மற்றதை 
விட்டு விடலாம்‌ என்ற நியாயம்‌ உண்டு. “தன்னைக்‌ கொல்ல 
வந்த பசுவைக்‌ கொல்லலாம்‌” என்று இதற்கு எடுத்துக்‌ 
காட்டுச்‌ சொல்வார்கள்‌. அந்த முறையில்‌ இராமன்‌ பேரறம்‌ 
காக்கப்‌ போரறம்‌ கைவிட்டான்‌ என்‌ று கூறி, இத்தகைய 
சங்கடம்‌ விளைந்ததற்காக இராமனே வருந்தி நோற்றான்‌ 
என்று சில மேற்கோள்களைக்‌ காட்டுகிறார்‌. - 
மறைந்து கொன்றது இராமன்‌ உள்ளத்தை உறுத்தினாலும்‌ 
அதுபெரிய தவறு அன்று என்றும்‌, பேரறத்தை நிலைநாட்ட 
அந்த அறத்தைத்‌ தியாகம்‌ செய்ய வேண்டிய இன்றியமை- 
யாமை உண்டாயிற்‌ றென்றும்‌ இவ்வாசிரியர்‌ கூறுவது சிந்திப்‌ 
பதற்குரியது. “போரின்‌ வில்லறம்‌ து ற ந்து வாழ்வேன்‌'” 
என்று இராமன்‌ கூறுவதற்கு இவர்‌ கொள்ளும்‌ உரை, 
இவருடைய வாதத்துக்கு அரண்‌ செய்கிறது. ஆனால்‌ அதற்கு 
வேறு பொருள்‌ கொள்பவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 1 
அன்பரவர்கள்‌ எழுதிய இந்தநூல்‌ ஒரு புதிய கோணத்தில்‌ 
இருப்பதால்‌ புலவர்கள்‌ சிந்தனைக்கு விருந்தாக இருக்கும்‌. 
முடிந்தமுடிவு இதுதான்‌ என்று சொல்ல முடியாவிட்டாலும்‌ 
வருடைய விளக்கங்களும்‌, காரணங்களும்‌ அறிவுடைய 
வர்களின்‌ ஆராய்ச்சிக்கு உரியவை என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 
““வாலிவதம்‌ சரி”” என்று நிலைநிறுத்த முற்பட்ட ஆராய்ச்சி 
களில்‌ இதுசில புதிய கருத்துக்களைச்‌ சொல்வது பாராட்டத்‌ 
தக்கது. 
சென்னை-28 
29—4—75 கி. வா. ஜகந்நாதன்‌ 


முன்னுரை 


புதுக்கோட்டையில்‌, “வாலி வதம்சரியா?' என்னும்‌ 
தலைப்பில்‌ 31-71-74 ஆம்‌ நாள்‌ ஒரு பட்டிமண்டபம்‌ 
நடைபெற்றது. அதில்‌ நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்கும்‌ 
வாய்ப்பு எனக்குக்கிட்டிற்று. இந்நூல்‌ உருவாவதற்கு அஃதே 
காரணமாக அமைந்தது. 


என்‌ சிந்தனையைத்‌ தூண்டி வாலியைப்பற்றி பல்வேறு 
கோணங்களில்‌ ஆராயுமாறு செய்தவர்கள்‌ புதுக்கோட்டை 
நகரில்‌ வாழ்கின்ற தமிழறிஞர்கள்‌ ஆவர்‌. குறிப்பாக, புலவர்‌ 
திரு. இரா. சொக்கலிங்கனார்‌ B. &,, திரு. கு. ப. 
கண்ணன்‌ MK). 5., திரு. ௧. துரைபாண்டியன்‌ M. &. 
திரு. ௧௫. செல்லமுத்து 14. &., திரு. இலக்குமிநாராயணன்‌ 
37. &., திரு. இரா. அரங்கசாமி 13. 5௦., B. L. ஆகியோர்‌ 
இந்நூல்‌ உருவாகப்‌ பெரிதும்‌ துணை செய்தனர்‌. அவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ என்‌ நன்றி. ்‌ 


நூல்‌ எழுதி முடிந்த பிற்பாடு கூட இரண்டு. வினாக்களை 
அன்பர்‌ திரு. துரைபாண்டியன்‌ M. A. அவர்கள்‌ எழுப்பி 
னார்கள்‌. ** வாலி, சுக்கிரீவன்‌ ஆகியோர்‌ ஒரே தாய்வயிற்றில்‌ 
வெவ்வேறு தந்தையருக்குப்‌ பிறந்தவர்களாக இருக்கும்‌ போது 
இவர்களிடையே பிறனில்‌ விழையாமையாகிய அறத்தை 
வைத்துப்‌ பேசுவது பொருந்துமா? '* என்பது ஒருவினா. 
திருமணமே இல்லாத நிலையில்‌ விளையாட்டாகப்‌ பெண்ணுருக்‌ 
கொண்ட அருணனை இந்திரனும்‌ சூரியனும்‌ மோகித்து வாலி 
சுக்கிரீவர்களைத்‌ தோற்றுவித்தனர்‌ எனக்‌ கூறப்படுவதால்‌ 
திருமண வாழ்க்கை முறை அமுலுக்கு வந்த கிட்கிந்தை நாட்டு 
அரச குடும்ப மரபுக்கு அதனை உதாரணமாகக்‌ காட்டுவது 
பொருந்தாது என்பதே அதற்குரிய விடையாகும்‌. “சரணாகதி 
நாயகன்‌ சரணாகதி அளிக்கும்‌ வாய்ப்பை வழங்கப்பயப்‌ 
படுவது சரணாகதி தர்மத்துக்குப்‌ பொருந்துமா?'' என்பது 


மற்றொரு வினா. சரணாகதி தர்மம்‌ என்பது ஒருவன்‌ சரணடைந்த 
பிற்பாடுதான்‌ தோன்றும்‌. சரணடைவதற்கு முன்‌ ஏற்றபெற்றி 
நடந்து கொள்வது அதற்கு முரண்‌ ஆகாது. பிறனில்‌ விழைதல்‌ 
என்னும்‌ குற்றம்‌ எவ்வளவு கொடியது என்பதைச்‌ சரணாகதி 
அடையும்‌ வாய்ப்பை வழங்கப்‌ பயப்படுவதன்‌ மூலம்‌ இராமன்‌ 
உணர்த்துகிறான்‌ என அறிதல்‌ வேண்டும்‌. 


** இல்லறம்‌ துறந்த நம்பி எம்மனோர்க்காக வில்லறம்‌ 
துறந்து” என வாலி பயன்படுத்தும்‌ சொற்களையே சுக்கிரீவ 
னிடம்‌ இராமன்‌ பயன்படுத்துவதால்‌, ““வில்லறம்‌ துறத்தல்‌”? 
என்பது மறைந்து நின்று கொன்றதையே குறிக்கும்‌ என்பது 
என்‌ கருத்தாகும்‌. வேறு வேறு பொருள்‌ சொல்வது ஏதோ 
வலிந்து சொல்வதாகவே எனக்குத்‌ தோன்றுகிறது. 


இந்நூலில்‌ கண்ட முடிவே முடிவு என நான்‌ சொல்ல 
வில்லை. அதனைத்‌ தமிழகத்தின்‌ சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன்‌. 
ஆனால்‌ என்முடிவே கம்பன்‌ கருத்திற்கு மிக அணுக்கமானது 
என நான்‌ நம்புகிறேன்‌. 


இந்நூலுக்கு மனமுவந்து வாகீசகலாநிதி ' உயர்திரு 
கி. வா. ஐ. அவர்கள்‌ கருத்துரை வழங்கி அணி செய்திருக்கி 
றார்கள்‌. அவர்களுக்கு என்‌ உளமார்ந்த வணக்கத்தையும்‌ 
நன்றியையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இந்நூலைப்‌ பல நெருக்கடிகளுக்கு இடையே வெளியிட்ட 
புதுக்கோட்டை மீனாட்சி பதிப்பகத்தார்க்கு என்‌ நன்றி. 


புதுக்கோட்டை, 


1-5-1975. ! முரு. பழ. இரத்தினம்‌ செட்டியார்‌ 


உ 


உாஜிய்யாணர 


கம்ப இரா.மாயணத்தில்‌ “* வாலிவதை '' விவாதத்திற்‌ 
தரிய பததி. தமிழறிஞர்கள்‌ பல பட்டிமன்றங்களில்‌ 
இதுபற்றிச்‌ சுவையான விவாதம்‌ நடத்தி இறக்கின்றனர்‌; 
நடத்தியும்‌ ௮ ன்றனர்‌, 


இந்நாலாசிரியர்‌ புலவர்மணி, சித்தாந்த வித்தகர்‌ 
உயர்தித முரு. பழ. இரத்தினம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
கழ்பர்‌ வழி நின்று விரிவான ஆராய்ச்சியின்‌ அடிப்படை 
யில்‌ ஒத முடிவு காண்சன்றா்‌. அ.ம்முடிவை நூலிறுட்‌ 
காண்க. 

இவ்வாராய்ச்‌ச நூலைத்‌ த.மிழறிஞர்கள்‌ மூன்‌. படைய்‌ 
பதில்‌ நாங்கள்‌ பெழமகிழ்ச்‌சி அடை கசிறேம்‌. இக்‌ 
தாலாரா.ப்ச்சியின்‌ மூடிவு தறித்து அறிஞர்‌ பெறுமக்கள்‌ 
தம்‌ கரத்தை எழுத வேண்டுகிரேம்‌. அவற்றை மறு 
பதிப்பில்‌ இணைத்து வெளியிட ஆவலாக இநக்கிறே.ம்‌. 


இர்தாலில்‌-சில பிழைகள்‌ ஆங்காங்கே இதப்பன 
வற்றை அழள்கார்ந்து பிழைதிழத்தப்பத தியில்‌ கண்ட பம 
தத்‌ வாசித்துக்கொள்ளு.ம்‌.படடி. கேட்டுக்கொள்சிழேம்‌. 
புதுக்கோட்டை ன்‌ கடைம 
151975 } பதிப்பகத்தார்‌. 


வாலி வதம்‌ சரியா? 
(ஒரு திறனாய்வு) 


வாலி வதம்‌ சரியா ? இவ்வின இராமாயணம்‌ தோன்றிய 
காலம்‌ தொட்டுக்‌ கேட்கப்பட்டு வருகிறது. ஒரு சாரார்‌ சரி 
என்றும்‌, இன்னொரு சாரார்‌ தவறு என்றும்‌ கூறிவந்துள்ளனர்‌. 


இவ்வினாவிற்கு வான்மீகத்தின்‌ வழி நின்றோ, வேறு 
இராமாயணங்களின்‌ வழி நின்றோ கம்பனின்‌ வழிநின்றோ 
விடை காணலாம்‌. எல்லா நூற்களையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து 
ஆராய்ந்தால்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. எனவே, ஏதேனும்‌ ஒரு 
நூலின்‌ வழி நின்று முறையாக ஆராய்வதே சிறப்பு. நாம்‌ 
இந்நூலில்‌ முழுக்க, முழுக்கக்‌ கம்பனின்‌ வழி நின்றே விடை 
காண முயன்றுள்ளோம்‌. இந்நூலுக்குக்‌ கம்பராமாயணத்தைத்‌ 
தவிர வேறு இராமாயணங்கள்‌ பிரமாணமாகா பவம்‌ 
முதற்கண்‌ தெரிவிக்க விரும்புகின்றோம்‌. 


தொடர்ந்து சென்று இவ்வினாவிற்கு விடை காண்போம்‌. 
சீதையைத்‌ தேடிச்‌ சென்ற இராமபிரானும்‌, இலக்கு 
வனும்‌ கவந்தன்‌ என்னும்‌ அரக்கனிடம்‌ அகப்பட்டுக்‌ கொள்‌ 
கின்றனர்‌. கவந்தனை வீழ்த்தியபோது, கந்தர்வ சரிரத்து 
டன்‌ நின்ற அவன்‌, சீதையைத்‌ தேடுவதற்குச்‌ சுக்கிரீவனின்‌ 
துணையை நாடும்படி அவர்களுக்கு யோசனை கூறுகின்றான்‌. 
சபரியிடங்கேட்டு வழி தெரிந்து போகும்படியும்‌ சொல்கிறான்‌ . 
வாலியைத்‌ துணைக்‌ கொள்ளாமல்‌, சுக்கிரிவனைத்‌ துணைக்‌ 
கொள்ளச்‌ சொல்கிறான்‌. இதற்குக்‌ காரணம்‌ யாது ? 


இனிக்‌ கம்பனின்‌ வழி நின்று, கதை க்‌ 


வாலி அளவற்ற வலிமையுடைவன்‌; வாலி ஒருவனாகவே 
தின்று தேவர்களாலும்‌, அசுரர்களாலும்‌ கடையமுடியாத 


\ 


2 


மந்திர மலையைக்‌ கடைந்து அமிர்தம்‌ அளித்‌ திருக்கிறான்‌. 
அவனின்‌ அளவற்ற ஆற்றலை அநுமன்‌ பலபட 
வியந்து கூறியிருக்கிறான்‌. ஆகவே, வாலியைத்‌ துணையாகக்‌ 
கொண்டு சீதையைப்‌ பெறுவது மிக எளிது. இராமன்‌ 
வாலியை அடைந்திருப்பானானால்‌, அவன்‌ ஒருவனே சீதையை 
மீட்டுக்கொண்டு வந்திருப்பான்‌. அவன்‌ மீட்டுக்‌ கொண்டு 
வந்திருந்தால்‌ இராமனின்‌ வில்லுக்குப்‌ பெருமையில்லாமல்‌ 
போயிருக்கும்‌. ல ட்பதற்க பரு வன்‌ துணையாக 
அமையலாம்‌. ஆனால்‌, அவனே காரணமாக அமையக்கூடாது 
இராமனுக்குக்‌ கீழ்ப்பட்டு வேலை செய்யக்‌ ௯ கூடியவன்‌ 
சுக்கிரீவனே. இதனால்தான்‌ கவந்தனும்‌ சபரியும்‌ வாலியைத்‌ 
துணைக்கொள்ளச்‌ சொல்லவில்லையெனச்‌ சிலர்‌ கூறுகின்றனர்‌, 
மற்றும்‌ சிலர்‌ பிறனில்‌ விழைந்த வாலியிடம்‌ இராவணன்‌ 
தன்‌ மனைவியை அபகரித்துச்‌ சென்றிருக்கிறான்‌ என இராமன்‌ 
கூறினால்‌, அவன்‌ ஒரு வேளை அதற்காக அனுதாபம்‌ கொள்‌ 
ளாமல்‌ போகக்‌ கூடும்‌ என அஞ்சியே அவனைத்‌ துணைக்‌ கொள்‌ 
ளச்‌ சொல்லவில்லை எனக்‌ கருதுகின்றனர்‌. 'ஆனால்‌, இக்‌ 
காரணங்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு கவந்தனும்‌ சபரியும்‌ 
இராமனைச்‌ சுக்கிரீவனிடத்திலே ஆற்றுப்படுத்‌ இனர்‌ எனக்‌ 
கம்பன்‌ சொல்லவில்லை. இராமன்‌ பிறனில்‌ விழைந்தானைத்‌ 
தண்டிக்கப்‌ பிறந்தவன்‌. அவன்‌ காரிய வெற்றிக்காகப்‌ 
பிறனில்‌ விழைந்த வாலியோடு கூட்டுச்‌ சேர்ந்தால்‌, 
அச்செயல்‌ என்றென்றும்‌ அவனுக்குத்‌ தீரா வசையாகவே 
இருக்கும்‌. காரிய அநுகூலத்திற்காகப்‌ பொருத்தாக்‌ கூட்டுச்‌ 
சேரக்கூடாது. இராமனின்‌ குழு அறவொழுக்கம்‌ பிறழாதவர்‌ 
களையே உறுப்பினர்களாகக்‌ கொண்டிருக்க. வேண்டும்‌. 
இதனாலேயே கவந்தன்‌, 


₹* தீயவர்‌ சேர்க்கிலாது செவ்வியோர்‌ சேர்த்துச்செய்தல்‌ ?” 
எனக்‌ கூறுகிறான்‌. 


3 


கவ்ந்தனும்‌, சபரியும்‌ நல்லோர்‌ கூட்டு வேண்டும்‌ என்‌ 
னும்‌ கருத்திலேயே சுக்கிரீவனிடம்‌ செல்லுமாறு வழிகாட்டி 
இருக்கின்றனர்‌ என்பதே கம்பன்‌ கருத்தாகும்‌. 

இராம இலக்குவர்‌ இருவரும்‌ சுக்கிரீவனைத்‌ தேடிவரும்‌ 
பொழுது அநுமன்‌ வந்து அவர்களைச்‌ சந்திக்கிறான்‌. :“.நீ 
யார்‌? என இராமன்‌ அவனை வினவுகிறான்‌, ££ நான்‌ சுக்கிரி 
வனின்‌ ஏவலாளன்‌ *? என. அநுமன்‌ விடைபுகன்றதும்‌, அவ 
னைக்‌ காணவே, தான்‌ வந்திருப்பதாக இராமன்‌ தெரிவிக்கின்‌ 
ரன்‌. இதனை அறிந்ததும்‌ அநுமன்‌ ** ஐய, வாலியால்‌ 
துரத்தப்பட்டுச்‌ சுக்கிரீவன்‌ இம்மலையில்‌ வந்து ஒளிந்திருக்‌ 
கின்றான்‌. அவன்‌ செய்த பெருந்தவமே உன்னை அழைத்து 
வந்திருக்கிறது. நடுங்கினவர்க்கு அபயம்‌ நல்குவதைவிட 
நல்ல செயல்‌ வேறு உண்டோ? நானும்‌ அவனும்‌ உனக்கு 
அடைக்கலம்‌”? எனக்‌ கூறிச்‌ சரணாகதி அடைகிறான்‌, இங்கே 
தான்‌ முதன்முதல்‌ சரணாகதி. துவங்குகிறது. சுக்கிரீவன்‌ 
இராமனைக்‌ காண்பதற்கு, முன்னமேயே அவன்‌ சார்பாக 
அநுமன்‌ சரண்புகுந்துவிடுகிறான்‌. இதன்‌. பின்னரே, சுக்கிரீ 
வனை அழைத்துவர அவன்‌ செல்கின்றான்‌. 


்‌ இராமனை அநுமன்‌ கண்ணுற்றவுடன்‌, அவனை விளித்துப்‌ 
பேசுகின்ற பாடலில்‌, வாலி வதத்திற்குரிய விதை ஊன்றப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 

**மஞ்செனத்‌ திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம்‌ 
நஞ்செனத்‌ தகையவாகி நளிர்‌ இரும்பனிக்குத்‌ தேம்பாக்‌ 
கஞ்சமொத்‌ தலர்ந்த செய்ய கண்ணயான்‌ காற்றின்‌ 

வேந்தற்கு 

அஞ்சனை வயிற்றின்‌ வந்தேன்‌ நாமமும்‌ அநுமன்‌ என்றான்‌”! 
இராமனின்‌ கண்கள்‌, ** மகளிர்க்கெல்லாம்‌ நஞ்சு” என்கின்‌ - 
ரான்‌. ' * பிறனில்‌ நோக்காத கண்கள்‌” என்பது குறிப்பு, 
** பிறனில்‌ நோக்காத பெருங்‌ கொள்கையினனாகிய நீ 
பிறனில்‌ விழைந்தவாலியை எவ்வாறு பொறுப்பாய்‌?” எனக்‌ : 


4 


குறிப்பிடுவதுபோல அநுமன்‌ பேசுகின்றான்‌. சுக்கிரீவனிடம்‌ஃ 
அநுமன்‌ சென்று இராம இலக்குவர்‌ வந்ததாகச்‌ சொல்லும்‌ 
போது, ** வாலிக்குக்‌ காலன்‌ வந்தான்‌” என்று கூறி நடனம்‌ 
புரிகின்றான்‌. இராம இலக்குவரைப்‌ பார்த்தி மாத்திரத்தி 
லேயே அவர்களைக்‌ கொண்டு வாலியைக்‌ கொன்றுவிட 
வேண்டும்‌ என அநுமன்‌ தீர்மானித்து விடுகிறான்‌. சுக்கிரீவ 
னும்‌, அநுமனும்‌ வாலியின்‌ தொல்லை பொறுக்க முடியாமல்‌ 
அவனைக்‌ கொன்றுவிட வேண்டுமென்ற முடிவிற்குப்பல நாட்‌ 
களுக்கு முன்னரே வந்துள்ளனர்‌ என்றே நாம்‌ கருத வேண்‌ 
டியிருக்கிறது, 


சாபத்திற்காக அஞ்சி வாலி சுக்கிரீவன்‌ இருக்கும்‌ மலைக்கு 
வராவிட்டாலும்‌, எப்படியேனும்‌ சுக்கிரிவனைக்‌ கொன்றுவிட 
எண்ணிப்‌ பல தொல்லைகளை அளித்திருக்கிறான்‌ என்றே 
நினைக்க வேண்டியீருக்கிறது. “மலைமீது தம்பி இருந்துவிட்டுப்‌ 
போகின்றான்‌ '; என வாலி வாளா இருந்தவனாகத்‌ தெரிய 
வில்லை. இராம இலக்குவரைத்‌ தூரத்தே கண்டதும்‌, 
அவர்கள்‌ வாலியின்‌ ஆட்களோ எனப்‌ பயந்து சுக்கிரீவன்‌ ஓடி 
ஒளிகின்றான்‌. வாலியின்‌ ஆட்கள்‌ அடிக்கடி வந்து தொல்லை 
கொடுத்திருக்காவீட்டால்‌, அவன்‌ இவ்வாறு பயந்து ஓடி 
ஒளிந்திருக்கமாட்டான்‌. சுக்கிரீவனுக்கு மன்னிப்பு அளிக்கா 
தது மட்டுமன்றி அவனைக்‌ கொன்றுஷீட வேண்டும்‌' என்றும்‌ 
வாலி முயன்‌ றிருக்கிறான்‌ என்பது இதிலிருந்து புலனாகிறது. 


சுக்கிரீவன்‌ தன்னை மன்னிக்கும்படி வாலியிடம்‌ எவ்வ 
ளவோ வேண்டியிருக்கிறான்‌. வாலி அவன்‌ வேண்டுகோளை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ அவனைக்‌ கொல்ல முயன்றிருக்கின்றான்‌. 
சுக்கிரீவன்‌ தப்பி வந்து மலையில்‌ தங்கியபின்‌, அவன்‌ மனம்‌ 
மாறியிருக்கலாம்‌. விடாப்பிடியாகக்‌ கொல்ல முயன்றதே 
சுக்கிரீவனின்‌ உள்ளத்தில்‌ மிகுந்த வெறுப்பை உண்டாக்கி 
யிருக்கிறது. தன்‌ மனைவியையும்‌ அவன்‌ அபகரித்துக்‌ கொண்‌ 
டான்‌ என்ற நிலையில்‌, இனி, **அவன்‌, தனக்கு அண்ணன்‌ 


5 


அல்லன்‌, பகைவனே”? என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றான்‌. 
பிறனில்‌ விழைந்த வாலி தன்‌ புயவலிச்‌ செருக்கினால்‌ குற்‌ , 
றத்தை உணராமல்‌ தொல்லைகொடுப்பதை அநுமனாலும்‌ சகிக்க 
முடியவில்லை. வாலியை ஒழிப்பதைத்‌ தவிர வேறுவழி இல்லை 
எனக்‌ கருதிய சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ இதற்குக்‌ காலம்‌ 
நோக்கி இருந்திருக்கின்றனர்‌. இராம இலக்குவரைக்‌ கண்ட 
தும்‌ அவர்களைப்‌ பயன்படுத்திக்கொள்ள அ நுமன்‌ முடிவு 
செய்து, சுக்கிரீவனிடத்தில்‌ இராமனது சிறப்பையும்‌, வல்ல 
மையையும்‌ எடுத்துக்கூறி, (*அவர்கள்‌ சீதையைத்‌ தேடுவ 
தற்கு நம்‌ துணையை நாடி வந்திருப்பதால்‌ நாமும்‌ வாலியைக்‌ 
கொல்வதற்கு அவர்கள்‌ துணையை நாடுவோம்‌?” எனக்கூறி 
அழைத்து வருகின்றான்‌. 

சுக்கிரீவன்‌ வந்ததும்‌, இராமன்‌ அவனை அமருமாறு 
சொல்லி; சபரி . வழி காட்டத்‌ தான்‌ வந்ததாகவும்‌, தன்‌ துயர்‌ 
தீர்வதற்குத்‌ துணை செய்யவேண்டும்‌ என்றும்‌ கூறுகிறான்‌. 
இதனைக்‌ கேட்ட சுக்கிரீவன்‌ அண்ணனால்‌ தான்‌ மிகவும்‌ துன்‌ 
பப்படுவதாகவும்‌, தன்னைக்‌ காக்க வேண்டும்‌ என்றும்‌ தெரி 
விக்கின்றான்‌. இராமன்‌ சீதையைத்‌ தேடுவதற்குச்‌ சுக்கிரீ 
வனின்‌ நட்புரிமையைத்தான்‌ நாடுகின்றான்‌. : ஆனால்‌ சுக்கிரீ 
வனோ வாலியைக்‌ கொல்வதற்கு அவன்‌ நட்புரிமையை 
வேண்டாமல்‌, “சரண்‌ உனைப்‌ புகுந்தேன்‌ என்னைத்தாங்கு 
தல்‌ தருமம்‌ '* என வேண்டுகிறான்‌. நட்புக்கோடல்‌ என்பது 
வேறு; சரணாகதி என்பது வேறு. நட்புரிமை என்றால்‌ நலந்‌ 
தீங்கை ஆராய்ந்து ஒருவரையொருவர்‌ கண்டிக்கவும்‌, சமமாகக்‌ 
கலந்தாலோசிக்கவும்‌, இடம்‌ -உண்டு. சரணாகதி என்றால்‌ 
சரணடைந்தவன்‌ நல்லவனாக இருந்தாலும்‌, தீயவனாகஇருந் 
தாலும்‌ அவனை ஏற்று அவனுக்குத்‌ துன்பம்‌ வராமல்‌ காக்க 
வேண்டும்‌. இராமன்‌ சரணாகதிநாயகன்‌. எனவே, சுக்கிரீவன்‌ 
தன்னைச்‌ சரணடைந்தபின்‌ அவனை அப்படியே ஏற்று அவனுக்‌ 


0 


| 


இர்‌ 


6 


குள்ள இன்ப துன்பங்கள்‌ . இரண்டிலும்‌ தான்‌ பங்கு கொள்ள. 

வேண்டியவனாகின்றான்‌. இதனாலேயே இராமன்‌, 

“ழற்றினி உரைப்பது என்னே வானிடை மண்ணில்‌ நின்னைச்‌ 
செற்றவர்‌ என்னைச்‌ செற்றார்‌ தீயரே எனினும்‌ உன்னோடு 
உற்றவர்‌ எனக்கும்‌ உற்றார்‌ உன்கிளை எனது என்‌ காதற்‌ 
சுற்றம்‌ உன்‌ சுற்றம்‌ நீ என்‌) உயிர்த்துணைவன்‌ என்றான்‌?” 
வான்மீகத்தில்‌ இராமனும்‌, சுக்கிரீவனும்‌ தம்முள்‌ நட்‌ 

புரிமை கொண்டதற்கு அடையாளமாக அக்கினியை வலம்‌ 
வந்து, சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்து கொள்கின்றனர்‌. அப்படிச்‌ 
செய்து கொள்ளும்‌ பொழுது, **உனக்கு நண்பர்‌, 'எனக்கு' 
நண்பர்‌; உனக்குப்‌ பகைவர்‌ எனக்குப்‌ பகைவர்‌” என ஒருவருக்‌ 
கொருவர்‌ உறுதி செய்து கொள்கின்றனர்‌. இருதரப்பாள்‌ 
ஒப்பந்தம்‌ போல வான்மீகி சொல்வதைக்‌ கம்பன்‌. மாற்றி 
விடுகிறான்‌. தன்‌ பகைவரைச்‌ சுக்கிரீவனும்‌ பகைவராகக்‌ 
கொள்ள வேண்டுமென நிபந்தனை விதிக்காமல்‌, -£'உன்‌ பகை 
வர்‌ என்‌ பகைவர்‌; உன்‌ நண்பர்‌ என்‌ நண்பர்‌; ஆனால்‌ என்‌ 
சுற்றம்‌ உன்‌ சுற்றம்‌”? என இராமன்‌ சொல்வதாகக்‌ கம்பன்‌. 
பாடலை அமைத்திருக்கிறான்‌. எனவே, இது சரணாகதியே. 
அன்றி, நட்புரிமைச்‌ சத்‌ தியப்பிரமாணமோ, கூட்டுஒப்பந்தமோ 
அன்று, **தீயரே எனினும்‌ உன்னோடு உற்றவர்‌ எனக்கும்‌ 
உற்றவர்‌” எனச்‌ சொல்வது சரணாகதி பாவத்தின்‌ தன்மையை 
விளக்குவதாகுமேயன்றித்‌ தீயவராய்‌ இருந்தாலும்‌ உன்‌ 
நண்பர்‌ என்‌ நண்பர்‌ எனச்‌ சொன்னதாகாது. : **தீயரே 
எனினும்‌”? என்பதால்‌, “* நல்லவர்‌”? உனக்குப்‌ பகைவராக 
இருத்தாலும்‌ எனக்கு அவர்‌ பகைவரே என இதனைத்‌ திரித்துச்‌ 
சிலர்‌ பொருள்‌ கொண்டுள்ளனர்‌. சரணாகதி பாவத்தை. 
விளக்குவதாகவே இதனைக்‌ கொள்ள வேண்டும்‌. 


வான்மீகம்‌, வாலி வதை உயர்ந்த பண்பொழுக்கத்தின்‌ 


அடிப்படையில்‌ நிகழ்ந்ததாகக்‌ கூறவில்லை, வாலி இறந்த. 
பின்னர்‌ அவன்‌ மனைவியாகிய தாரையைச்‌ சுக்கிரீவன்‌ தன்‌ 


if 


அமைதி: கூறினாலும்‌ வான்மீக வாலிவதம்‌ சிறப்புடைய | 
ஒன்றாக அமையாமற்‌ போகிறது. கம்பனில்‌ தாரை கற்புக்‌ 
கரசியாக மிளிர்கிறாள்‌. சுக்கிரீவன்‌ . தாயென அவளைக்‌! 
கொள்கிறான்‌. வாலி சுக்கிரீவன்‌ மனைவியைக்‌ கவர்ந்து 
கொண்டது மன்னிக்கமுடியாத பெருங்குற்றமெனக்‌ கம்பன்‌ 
கருதுகிறான்‌. கம்பனை.வைத்தேதான்‌ வாலி வதையை நாம்‌ 
நோக்க வேண்டும்‌. வாலி தன்னை வதைத்தது | 


மனைவியாக்கிக்‌ கொண்டான்‌ எனச்‌ சொல்வதால்‌, ma 


ஒத்துக்‌ கொண்டபின்னர்‌ அதனைப்‌ பற்றி என்ன பேச்சு? | 


என்றோ, அவதாரபுருஷனாகிய இராமனின்‌ செயல்‌ பற்றி | 
ஆராய நமக்கு என்ன உரிமை)? என்றோ சிலர்‌ கேட்பதுண்டு, | 
வாலி ஒத்துக்கொண்டது பற்றியோ, பரம்பொருளின்‌ செயல்‌ | 
பற்றியோ நாம்‌ இங்கே ஆராயவில்லை, கம்பனால்‌, வாலி 
வதை சரியென நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளும்படிச்‌ செய்ய 
முடிகிறதா, அல்லது தவறென்றே தோன்றுமாறு அவன்‌ 
செய்துவிட்டானா, என்பதையே நரம்‌ ஆராய்கிறோம்‌. வெற்றி 
தோல்வி கம்பனுக்கேயன்றிப்‌ பரம்‌ பொருளுக்கு அன்று. 


சரணாகதி பாவ அடிப்படையில்தான்‌ கம்பன்‌ அலர 
கதையைத்‌ தொடர்கிறான்‌. யார்‌ சரணாகதி கேட்டாலும்‌ 
கொடுக்கக்‌ கடமைப்‌ பட்ட இராமன்‌,சுக்கிரீவனுக்குச்‌ சரணாகதி 
கொடுத்து விடுகிறான்‌. சரணாகதி அடைந்தவன்‌ தன்‌ துன்பங்‌ 
களையும்‌, விருப்பங்களையும்‌ கூற உரிமையுண்டு, ஆனால்‌ 
சரணாகதி ஏற்றவன்‌ அவற்றின்‌ நன்மை தீமைகளை ஆராய்ந்து 
முடிவு சொன்னால்‌ சரணாகதி அடைந்தவன்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டுமேயன்றி மறுக்கக்‌ கூடாது, இங்கே இராமன்‌ சரணா 
கதியை ஏற்றுக்‌ கொண்டதும்‌, சுக்கிரிவனிடம்‌ 


*உன்பகைவர்‌ என்‌ பகைவர்‌, உன்‌ நண்பர்‌ என்‌ நண்பர்‌”? 


என்று சொன்னானே யொழிய, வாலியைக்‌ கொன்று 
அரசுரிமை தருவதாகச்‌ சொல்லவில்லை. சரணாகதியை ஏற்றுக்‌ 


Led 


த 


8 


கொண்டதாகவே தெரிவிக்கிறான்‌. பகைவனாகிய வாலியைச்‌ 
சமாதான முறையில்‌ வழிக்குக்‌ கொண்டுவர இந்தச்‌ சரணாகதி 
இடையூறாக நிற்கவில்லை. சுக்கிரீவன்‌ இது சமயம்‌ ** நீ 
வாலியைக்‌ கொல்ல வேண்டும்‌”, என்று கேட்கவுமில்லை” 
சரணாகதியை ஏற்றுக்‌ கொண்டதன்‌ மூலம்‌ தனக்கொரு பாது 
காப்பு வந்து விட்டது என்னும்‌ அளவில்‌ அவன்‌ மகிழ்கிறான்‌. 
அநுமன்‌ வேண்ட, இராம இலக்குவர்‌ இருவரும்‌ சுக்கிரீ 
வனின்‌ இருக்கை சேர்கின்றனர்‌. அங்கே விருந்து நடை 
பெறுகிறது. சுக்கிரீவன்‌ மனைவியின்றித்‌ ' தனியே விருந்து 
பரிமாறுவதைக்‌ கண்ட இராமன்‌, 
“விருத்துமாகி அம்மெய்ம்மை அன்‌ பினோடு 

இருந்து நோக்கி நின்று இறைவன்‌ சிந்தியாப்‌ 

பொருந்து நன்மனைக்குரிய பூவையைப்‌ 

பிரிந்துளாய்‌ கொலோ நீயும்‌ பின்‌” என்றான்‌? 

“மனைவியை நீயும்‌ என்போலப்‌ பிரிந்திருக்கிராுயோ?? * 
என்பது இராமன்‌ வின, **நீயும்‌ பின்‌”? என்பது ஒரு நயம்‌. 
₹*தன்முன்‌*? என அண்ணனைக்‌ கம்பன்‌ அயோத்தியா காண்‌ 
டத்தில்‌ சுட்டுகிறான்‌. இதுபோல இங்கே, “பின்‌?” என்பது 
₹- பின்னவனே ?? அதாவது ''என்‌ தம்பியே”? என்று பொருள்‌ 
படும்‌. “££ குன்றில்‌ வாழ்‌ மைந்தனோடு அறுவரானோம்‌ ' * 
என்பது இங்கே பெறப்படுகிறது. தன்‌ மனைவியின்‌ நிலை 
பற்றித்‌ தானே சொல்லச்‌ சுக்கிரீவன்‌ நாணுகிறான்‌. அநுமனைத்‌ 
தவிரச்‌ சொல்வதற்கு வேறு ஆள்‌ இல்லை. அநுமன்‌ எழுந்து 
இருகை கூப்பி வாலி பற்றிய விவரங்களை இராமனிடம்‌ கூறத்‌ 
துவங்குகிறான்‌. வாலியை இராமனுக்கு முன்னமே தெரியாது. 
இப்போது அநுமன்‌ சொல்லும்‌ விவரங்களைக்‌ கொண்டுதான்‌ 
அவனை இராமன்‌ கணிக்க வேண்டும்‌. 


வாலி நான்கு வேதங்களுக்கும்‌ வேலியாக இருக்கிறான்‌ 
என்று அநுமன்‌ தெரிவிக்கிறான்‌. பெரிய சிவபூசகன்‌ என்றும்‌ 
வரம்பிலாத ஆற்றலுடையவன்‌ என்றும்‌, ஒவ்வொரு நாளும்‌ 


\ 


ட்‌ 


எட்டுத்‌. திக்கின்‌ எல்லையிற்‌ சென்று சிவபெருமானை வணங்கி 
வருபவன்‌ என்றும்‌, அவன்‌ மார்பில்‌ முருகவேள்‌ வேல்‌ 
செலாது என்றும்‌ கூறுகிறான்‌. தேவர்களுக்காக மந்தர 
கிரியைக்‌ கடைந்து அவர்களுக்கு அமிர்தம்‌ ஈந்த வள்ளன்மை 
யையும்‌ எடுத்துக்‌ கூறுகின்றான்‌. எமனும்‌ வாலிக்கு அஞ்சு 
வான்‌. என்றும்‌ கூறுகிறான்‌. எழுபது வெள்ளம்‌ வானர 
சேனையும்‌ அவன்‌ ஆட்சியில்‌ மரணபயம்‌ இன்றி. வாழ்கின்றது 
என்றும்‌ தெரிவிக்கின்றான்‌. அநுமன்‌ வாலியைப்‌ பற்றிச்‌ 
சொன்னவை அவன்‌. புகழைத்‌ தூக்கிக்‌ காட்டுகின்றனவே 
யல்லாமல்‌ இறக்கிக்‌ காட்டவில்லை, சொல்லிவரும்‌ பொழுது 
ஒரு செய்தியைத்‌ தெரிவிக்கிறான்‌. அது வருமாறு:- 
“திட்டு வார்பொரக்‌ கிடைக்கின்‌ அன்னவர்‌ 
பட்ட நல்வலம்‌ பாகம்‌ எய்துவான்‌ 
எட்டு மாதிரத்து இறுதி நாளும்‌ உற்று 
அட்ட மூர்த்திதாள்‌ பணியும்‌ ஆணையான்‌, ” 
இப்‌ பாடலில்தான்‌ வாலி வதையின்‌ மர்மமே அடங்கி 
குர்தி ௨ வாலிக்கு நேரே நின்று அம்பெய்தால்‌ பாதிப்‌: 
பலம்‌," டும்‌ என்று அஞ்சியே இராமன்‌ ஒளிந்து நின்று 
கொன்றான்‌ எனக்‌ கருதிக்‌ கொண்டு அப்படி ஒளிந்து நின்று 
கொன்றது சரியா, எனத்‌ தமிழ்நாட்டில்‌ பன்னெடுங்காலமாக 
வாதம்‌ நடைபெற்று வருகிறது. வாலிக்கு நேரே வந்து 
நின்றால்‌ பாதிப்பலம்‌ போய்வீடும்‌ என்று இப்பாடலில்‌ சொல்ல 
வில்லை. பாதிப்பலம்‌ போகும்‌ என்னும்‌ தவறான 
கருத்தை மனத்தில்‌ வைத்துக்‌ கொண்டே, இராமன்‌ 
ஒளிந்து நின்ற நிகழ்ச்சிக்கு அமைதி காண முயன்ற ஆராய்ச்சி 
யாளர்கள்‌ இதுவரை மூன்றே மூன்று சமாதானங்கள்தாம்‌ 
சொல்லியிருக்கின்‌ றனர்‌. வாலி வதை பற்றி அண்மையில்‌ 
“வந்த திறனாய்வுகள்‌ கூறும்‌ சமாதானங்கள்‌ பின்வருமாறு:-- 
1) வாலி கொடியவன்‌; கொல்லப்படவேண்டியவன்‌; கொல்லப்‌ 
பட வேண்டியவனை எப்படிக்‌ கொன்றால்தான்‌ என்ன? 
பாம்பை மறைந்து நின்று அடித்துக்‌ கொல்ல 


ணப எனி 


2) 


ம்‌ 


ட 


10 


வில்லையா 2? கொலைசெய்தவனை முகமூடியிட்டுத்‌ - தூக்‌: 
கிலிடவில்லையா? பின்புறம்‌ இருந்து தூக்குக்‌ கயிற்றை 
இழுக்கவில்லையா? 60 மைல்வேகத்தில்‌ செல்லும்‌ கள்‌ 
ளக்கடத்தல்காரனை 80மைல்‌ வேகத்தில்‌ சென்று காவல்‌ 
துறையினர்‌ பிடிக்கவில்லையா? இதுபோல்தான்‌ இராமன்‌ 
வாலியை மறைந்து நின்று கொன்றான்‌. கொடியவனை 
எப்படி வேண்டுமானாலும்‌ கொல்லலாம்‌. 


வாலி வரச்சூழ்ச்சி பெற்றவன்‌. எதிர்நின்றார்‌ பலத்தில்‌ 
பாதி பெற்றுக்கொள்ளக்கூடியவன்‌. அவனை நேர்நின்று 
கொல்லமுடியாது. பாதிப்பலம்‌ வாங்கிக்‌ கொள்கின்ற 
சூழ்ச்சி வரம்‌ பெற்றவனைச்‌ சூழ்ச்சியால்தான்‌ கொல்ல 
வேண்டும்‌. தந்திரத்தால்‌ கொல்வது போரில்‌ அனுமதிக்‌- 
கப்பட்ட ஒன்றேயாகும்‌. எதிரி வரத்‌ தந்திரத்தைக்‌ கையா 
ளும்‌ போது இராமனும்‌ ஒளிந்து நின்று கொல்வதாகிய 
ஒரு தந்திரத்தைக்‌ கையாள்வது தவறாகாது. 


வாலி இந்திரனுடைய கூறு. இராவணனுக்கு எதிராக 
வேலைசெய்ய வேண்டிய அவன்‌ இராவணனோடு கூட்டு 
சேர்ந்து கொண்டான்‌. நடிக்க வந்த நடிகன்‌ மாறி நடிக்‌. 
கத்‌ தொடங்கினால்‌ உள்ளேயிருக்கும்‌ இயக்குநர்‌ அவனைப்‌ 
பின்னிருந்தவாறே இழுத்து நாடக அரங்கத்தினுள்‌ 
அடங்கி விடுமாறு செய்வதுபோல, இராமனும்‌ வாலியை 
ஒளிந்திருந்து கொன்று தேவ்லோகத்திற்கு அனுப்பி 
விட்டான்‌. 


இம்மூன்று சமாதானங்களும்‌ நம்‌ மனத்திற்கு ' நிறை 


4. | வளிப்பதாகாத்‌: கொடியவனை எப்படிக்‌ கொன்றால்தான்‌ 
அனமைகக்ககைவய்‌ ஸ்‌ 
என்ன என்பது ஒரு தவறான வாதமாகும்‌, “பொய்‌ சொல்‌ 
பவனை நாமும்‌ பொய்‌ சொல்லி ஏமாற்றலாம்‌”, என்பது நல்‌ 

லோர்‌ கருத்தாகாது. “*கொடுமைக்குக்‌ கொடுமை; சூழ்ச்சிக்‌. 

குச்‌ சூழ்ச்சி?” என்பது அற நூற்கொள்கை அன்று. கீழே 

உள்ள ஒருவன்‌ இலஞ்சம்‌ வாங்குவதற்காக மேலே உள்ள 


11 


ஒருவனும்‌ இலஞ்சம்‌ வாங்கலாம்‌ என்பதை நாம்‌ ஒப்புக்கொள் 
(வோமா ? வாலி கீழானவன்‌; இராமன்‌ மேலானவன்‌. கீழான 
வன்‌ செய்கின்ற செயலைப்போல மேலானவனும்‌ செய்தால்‌ 
அய்புறம்‌ அவனுக்கும்‌ இவனுக்கும்‌ என்ன வேற்றுமை? 
இராவணன்‌ சீதையை வஞ்சித்து எடுத்துச்‌ சென்றான்‌. அது 
(போல அசோகவனத்திலிருந்து சீதையை வஞ்சகமாகத்‌. 
(தோளில்‌ எடுத்துச்‌ செல்ல அநுமன்‌ எண்ணுகிறான்‌. அதற்குச்‌: 
சீதை 
வஞ்சித்த நாயவன்‌. நின்ற வஞ்சனை 

நீயும்‌ நினைத்தியோ?'' என விடையிறுக்கிறாள்‌. 

**இராவணன்‌ வஞ்சனை செய்ததற்காக நீயும்‌ வஞ்சனை 
செய்தால்‌ பிறகு உனக்கு என்ன பெருமை?” என்பதே சீதை. 
யின்‌ கேள்வி. இதேபோல்தான்‌ வாலி கொடியவன்‌ என்பதற்‌ 
காக இராமன்‌ வஞ்சனைசெய்து கொல்வது அவனுக்குப்பெ 
ருமை தராது. போரில்‌ சூழ்ச்சி, தற்காப்பிற்கு மட்டும்தான்‌ 
அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எதிரியைக்‌ கொல்லும்பொழு ந: 
நீதி முறைகளைப்‌ கடைப்பிடிக்க வேண்டுமெனப்‌ போர்‌ அற 
நூற்கள்‌ தெளிவாகக்‌ கூறுகின்றன. வரச்‌ சூழ்ச்சிக்காக 
இராமனும்‌ ஒரு சூழ்ச்சியைக்‌ கையாண்டு கொல்கிறான்‌ எனச்‌ 
சொல்வது இராமனை மிகவும்‌ கீழான நிலைக்குக்‌ கொண்டு 
போய்விடும்‌. துணிவுடையார்‌ பாம்பை நேர்நின்று அடிப்பதைம்‌ 
பார்க்கிறோம்‌. முகமூடி போட்டுக்‌ கொல்வது ஒரு புதுமையான 
வாதம்‌. கொலை செய்தவனுக்கு அஞ்சி, சிறையதிகாரி 
அவனுக்கு முகமூடி போடுவதில்லை. கொலைசெய்தவன்‌ பயப்‌ 
படாமல்‌ இருப்பதற்கே முகமூடிபோடப்படுகிறது. நேர்‌ நின்று 
தூக்குக்கயிற்றை இழுத்தால்‌ கொலையாளியின்‌ உள்ளத்தில்‌ 
பெரும்பயம்‌ தோன்றும்‌ என்று கழிவிரக்கம்‌ கொண்டே பின்‌ 
புறம்‌ நின்று தூக்குக்கயிற்றை இழுக்கின்றனர்‌. இங்கே வாலி: 
பயப்படுவான்‌ என்று இராமன்‌ ஒளியவில்லை. வாலியின்‌: 
வரபலத்திற்கு அஞ்சி ஒளிகின்றான்‌ என்று சொல்லப்படுகிறது. 
எனவே முகமூடி உவமை சிறிதும்‌ பொருந்தாமற்‌ போகிறது... 


12 


இந்திரனாகிய வாலி தவறாக நடக்கிறான்‌ என்பதற்காக 
அவனைப்பின்புறம்‌ இருந்து இழுப்பது நியாயம்‌ என்றால்‌ 
அறத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த இராமன்‌ அதற்கு 
மாறாக ஒளிந்து நின்று கொல்லும்பொழுது அவனையும்‌ பின்‌ 
புறம்‌ இருந்து இழுத்தாகவேண்டும்‌ என்று சொல்வார்க்கு 
என்ன விடையிறுப்பது? நம்‌. வீட்டிற்குள்‌ புகுந்து ஒருவன்‌ 
இருடினான்‌ என்பதற்காக நாம்‌ அவன்‌ வீட்டில்‌ போய்த்‌ திருட 
முடியாது. திருடினால்‌ நமக்கும்‌ தண்டனை உண்டு. வாலியின்‌ 
கொடுமைக்குத்‌ தண்டனை என்றால்‌ சூழ்ச்சியால்‌ கொன்ற 
இராமனுக்கும்‌ தண்டனை உண்டென்று சொல்ல வேண்டி 
யிருக்கிறது. கள்ளக்‌ கடத்தல்காரன்‌ அறுபது மைல்‌ வேகத்தில்‌ 
செல்லும்பொழுது அவனை எண்பது மைல்‌ வேகத்தில்‌ சென்று 
காவல்‌ துறையினர்‌ பிடிப்பது நியாயமே என நமக்குத்‌ தோன்று 
கிறது. நெருப்பு அணைப்போரும்‌, திருடனைப்‌ பிடிக்கச்‌ செல்‌ 
வோரும்‌ வேகக்கட்டுப்‌ பாட்டிற்குரிய சட்டதிட்டங்களுக்கு 
உட்பட வேண்டுவதில்லை என விதி உண்டு, எனவே, அதிகாரி 
விதியை மீறினார்‌ எனச்‌ சொல்ல வராது. அறுபது மைலுக்கு 
எண்பது மைல்‌ என்பது போல வாலியின்‌ வரபலத்திற்கு 
மேலான வேறொரு வரபலம்‌ பெற்று அவனைக்‌ கொன்றிருந்தால்‌ 
நியாயம்‌ என்றே நமக்குத்‌ தோன்றும்‌. விரைந்து செல்லும்‌ 
கள்ளக்கடத்தல்காரன்‌ தெருவில்‌ நடந்து செல்லும்‌ ஒருவனைப்‌ 
பாராமல்‌ அடித்துவிட்டுச்‌ சென்றால்‌, காவல்‌ துறையினரும்‌ 
அது போல ஒருவனை அடித்துவிட்டுச்‌ செல்வது நியாயம்‌ 
ஆகுமா? வாலி வரச்‌ சூழ்ச்சி பெற்றவன்‌ என்பதற்காக அவனை 
வதை செய்வதற்கு எண்ணும்‌ இராமன்‌, தானும்‌ ஒரு சூழ்ச்சி 
செய்து போர்‌ அறத்தைச்‌ சிதைப்பது பொருத்தமாகுமா? வர 
பலம்‌ பெற்ற ஒருவனைப்‌ பின்‌ எப்படித்தான்‌ கொல்வது எனக்‌ 
கேட்கலாம்‌. அறக்‌ கடவுள்‌, இத்தகைய தீயவனை மற்றொரு 
ஜீயவனின்‌ சூழ்ச்சியால்‌ இறந்துபடும்படிச்‌ செய்துவிடுவான்‌. 
இதற்காக நல்லோர்‌ சூழ்ச்சியைக்‌ கையாள்வது அறமாகாது , 

பதிலுக்குப்‌ பதில்‌ எதுவும்‌ செய்யலாம்‌ என்றும்‌, அது ஒரு 
வகையில்‌ நியாயமே என்றும்‌ தற்போது நம்‌ நாட்டில்‌ ஒரு 


MTU 


13 i 


பயங்கரக்‌ கருத்து பரவிவருகிறது. . திறனாய்வாளர்கள்‌ தம்‌ 
சரமர்த்தியமான வாதங்களால்‌ இக்‌ கருத்தைச்‌ சரி என நிறுவ: 
முயல்வதாலேயே அவர்கள்‌ கூறும்‌ மூன்று சமாதானங்களும்‌ 
பொருத்தமற்றவையாகப்‌ போகின்றன. வாலியின்‌ முன்‌ நின்‌ 
றல்‌ பாதிப்பலம்‌ போகும்‌ என்னும்‌ தவறான ஒரு கருத்தை 
வைத்துக்கொண்டு சமாதரனம்‌ கூறப்புகுந்தால்‌ இந்த 
இடர்ப்பாடுகள்‌ தோன்றவே செய்யும்‌. 


அநுமன்‌ கூறுகின்ற ““கிட்டுவார்‌ பொரக்‌ கிடைக்கின்‌??' 
என்னும்‌ பாடல்தான்‌ வாலியின்‌ வரபலத்தைப்‌ பற்றி முதன்‌ 
முதல்‌ சொல்லும்‌ பாடல்‌ ஆகும்‌. அப்பாடலைத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்து கொள்ள வேண்டும்‌. கிட்டுவார்பொர_ போர்‌ 
செய்வதற்காகத்‌ தன்னை நெருங்கி வருவார்‌, கிடைக்கின்‌ -- 
தம்‌ பிடிக்குள்‌ கிடைத்து விட்டால்‌ - அதாவது ர்‌ 
பட்டுக்‌ கொண்டால்‌, அன்னவர்‌ பட்டநல்‌ வலம்‌ - அவள்‌ 
கள்‌ பொருந்திய நல்ல பலத்தில்‌, பாகம்‌ எய்துவான்‌ -- 
பாதிப்பலம்‌ பெறுவான்‌ என்பது அப்பாடலடிகளின்‌ | 2 
பதவுரை. ஆகும்‌. **போர்செய்ய யாரும்‌ தன்‌ எதிரில்‌ | 
வந்தால்‌??, எனச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, -*கிட்டுவார்‌ | ர்‌ 
பொர?” என்றாலே போதும்‌; அது எதிரிகள்‌ கிடைத்து | 
விடுகிறார்கள்‌ என்பதையும்‌, போர்‌ செய்ய நெருங்குகிறார்கள்‌ 
என்பதையும்‌ தானே புலப்படுத்தும்‌. அப்புறம்‌, **கிடைக்கின்‌ ?* 
என்று சொல்லத்தேவையில்லை. இதனால்‌ **கிடைக்கின்‌ என்ப... 
தற்கு ஒரு தனிப்பொருள்‌ இருக்க வேண்டும்‌. வாலியோடு 
நெருங்கிப்‌ போரிட்டு அவன்‌ பிடிக்குள்‌ அகப்பட்டால்தான்‌ 
பாதிப்பலம்‌ போகும்‌ என்பதைத்‌ தெளிவுறுத்தவே அநுமன்‌ 
₹*கிடைக்கின்‌ '” என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தியிருக்கிறான்‌ . 
“*கிட்டுவார்‌?? என்பது வாலியோடு மற்போர்‌ செய்பவரைக்‌ 
குறிக்குமேயன்றி, எட்டியிருந்து விற்போர்‌ செய்பவரைக்‌. 
குறிக்காது. விற்போர்‌ செய்பவரிடத்தும்‌ வாலி பாதிப்பலம்‌ 
பெறவேண்டுமானால்‌, அவர்மீது பாய்ந்து பிடித்துத்‌ தன்‌: 
பிடிக்குள்‌ அகப்படுத்த வேண்டும்‌ என்பதுஇதனால்‌ பெறப்படும்‌... 


[2057 வ 


வாலியோடு இதுவரை போர்‌ செய்தவர்கள்‌ மாயாவி, 
துந்துபி ஆகிய மற்போர்வீரர்களே ஆவர்‌. இராவணனும்‌ 
விற்போர்‌ செய்யாமல்‌ பின்புறம்‌ வந்து வாலியின்‌ வாலினைப்‌ 
பிடித்தான்‌ என்றே சொல்லப்படுகிறது. வாலி எதிரியைத்‌ 
தன்‌ கைக்குள்ளோ, காலுக்குள்ளோ, வாலுக்குள்ளோ மற்‌ 
போர்‌ செய்யும்போது அகப்படுத்துவான்‌. அது சமயம்‌ எதிரி 
யின்‌ பலம்‌ பாது அவனுக்குப்‌ போகும்‌. வாலியோடு மாயாவி 
போர்‌ செய்து தப்பி ஓடியதை அநுமன்‌ சொல்லும்‌ போது 
பின்வருமாறு கூறுகின்றான்‌; — 
“முட்டி நின்றவன்‌ முரண்‌ உரத்தின்‌ நேர்‌ 
ஓட்டஅஞ்சி நெஞ்சு உலைய ஓடினான்‌ 
வட்ட மண்டலத்து அரிது வாழ்வெனா 
எட்ட ரும்பெரும்‌ பிலனுள்‌ எய்தினான்‌...” 
“இப்பாடலில்‌ மாயாவி. வாலியோடு போய்‌ முட்டும்‌ பொழுது 
தன்பலம்‌ அவன்‌ பலத்தோடு ஒட்டுவதைக்‌ கண்டு அஞ்சி 
ஓடுகிறான்‌ எனக்‌ கூறப்பட்டுள்ளது. தன்‌ பலத்தில்‌ பாதி 
வாலிக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே 
அவன்‌ நெருங்காமல்‌ அதாவது அவன்‌ பிடிக்கு எட்டாமல்‌ 
நெஞ்சுலைய ஓடுகிறான்‌ , இது வாலியின்‌ பிடிக்குள்‌ அகப்பட்டால்‌ 
தான்‌ பாதிப்பலம்‌ போகும்‌ என்னும்‌ உண்மையை இனிது 
புலப்படுத்துகிறது. பிலத்துக்குள்‌ சென்ற மாயாவியோடு 
வாலி 28 மாதங்கள்‌ போரிட்டுக்‌ கொன்றான்‌ என்பது பிழை 
யாகும்‌. வாலி கையில்‌ மாயாவி அகப்பட்டிருந்தால்‌, அவன்‌ 
பலம்‌ பாதி போயிருக்குமாதலால்‌, உடனே கொன்றிருப்பான்‌. 
மாயாவி பிலத்துக்குள்‌ ஒளிந்து கொண்டதால்‌ அவனைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாமல்‌ 28 மாதங்கள்‌ வரை வாலி அவனைத்‌ 
“தேடிக்‌ கொண்டிருந்திருக்கின்றான்‌. 
“ஏகி வாலியும்‌ மிருது வேழொடேழ்‌ 
வேக வெம்ம்லந்தடவி வெம்மையான்‌ 
மோக வென்‌ றிமேன்‌ முயல்வின்‌ வை கிடச்‌ 
சாக மெய்தினன்‌ துணை துளங்கினான்‌”. 


15 


“வெம்பிலந்தடவி”? என்பதிலிருந்து வாலி மாயாவியைப்‌ 
பிலத்தினுள்‌ தேடிக்‌ கொண்டிருந்தான்‌ என்பது பெறப்படும்‌. 
தனக்குப்‌ பாதிப்‌ பலம்‌ போனதை இராவணனே, 
“அரங்கில்‌ ஆடுவாற்கு அன்‌ புபீண்டு உடைவரம்‌ அறியேன்‌ 
இரங்கி யான்‌ நிற்ப, என்‌ வலி அவன்‌ வயின்‌ எய்த 
வரம்கொள்‌ வாலிபால்‌ தோற்றனென; மற்றுவேறுள்ள 
குரங்கெலாம்‌ எனை வெல்லும்‌ என்று எங்ஙனம்‌ கோடி? 
எனக்கூறுகிரறான்‌. 
இது இராவணன்‌ தன்னைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ 
பாடலாதலால்‌ உண்மையென்றே கொள்ளவேண்டும்‌. மேலும்‌, 
இராவணன்‌ அளவற்ற பலமுடையவன்‌. கைலையங்கிரியையே 
தூக்கியவன்‌. அவனோடு சிறிது நேரம்கூடப்‌ போராடாமல்‌ 
வாலி உடனே தன்‌ வாலினால்‌ இறுகப்‌ பிணித்துவிட்டான்‌ |! 
என்று சொல்லப்படுகிறது. இராவணனின்‌ பலம்‌.பா.தி.போகா 


மல்‌ இருந்தால்‌ அவனை இவ்வளவு எளிதாகப்‌ பிணித்திருக்க 2 


முடியாது. வாலினால்‌ இராவணனை இறுகப்‌ பிணித்த செய்தி ' 
யைக்‌ கம்பனும்‌ பலவிடங்களில்‌ கூறுகின்றான்‌. ( அநுமன்‌ 
இராவணனைச்‌ சந்தித்த போது, “வாலி வலியன்‌ கொல்‌?” * 
என்று இராவணன்‌ வினவுகின்றான்‌. அதற்கு விடையாக 
அநுமன்‌, ““வெம்சின வாலி மீளான்‌ வாலும்‌ போய்‌ விளிந்த 
தன்றே?” என்று கூறுகின்றான்‌. வாலினால்‌ வாலி இராவணனை 
எளிதாகக்‌ கட்டி இருந்தமையால்தான்‌ இவ்வாறு அநுமன்‌ 
நகையாடிச்‌ சொல்ல முடிந்திருக்கிறது. இராவணன்‌ வாலி 
யாற்‌ கட்டுண்ட கதை விரிவாக உத்தரகாண்டத்தில்‌ பேசப்‌ 
பட்டிருக்கிறது. கம்பன்‌ இதனை விரிவாகச்‌ சொல்லாவிட்டா 
லும்‌ வாலினால்‌ கட்டப்பட்ட செய்தியைக்‌ குறித்தே இருக்கி 
றான்‌. எளிதாகக்‌ கட்டப்பட்டான்‌ என்றே கம்பன்‌ வாக்கு 
சுட்டுவதால்‌ பின்புறம்‌ வந்த இராவணன்‌ பாதிப்பலம்‌ இழந்‌ 
இருக்கிறான்‌ என்பது உண்மையாகிறது. இராவணன்தானே 


AE 
இமம்‌ 


16 ்‌ 


புறம்‌ வந்தான்‌ என்னும்‌ செய்தியையும்‌, எளிதில்‌ கட்டம்‌ 
பட்டான்‌ என்னும்‌ செய்தியையும்‌ கம்பன்‌. வாக்கைக்‌ 
கொண்டே நோக்கும்பொழுது இராவணன்‌ பா திப்பலம்‌ இழந்‌ 
இருக்கிறான்‌ என்பது தெளிவாகிறது. இதிலிருந்து எதிரே 
வந்தால்தான்‌ பாதிப்பலம்போகும்‌ என்னும்‌ வாதம்‌ அடிபட்டுப்‌ 
போவதால்‌, *“முன்னேவருதல்‌, பின்னே வருதல்‌?” என்பது 
வாலி இடத்தே முக்கியமில்லை என்றாகிறது. 


சொல்லிக்‌ கொள்கின்ற கூற்றைத்‌ தள்ளினாலும்‌ அவன்‌ பின்‌ 


இராவணன்‌ பலம்‌ பின்புறம்‌ வந்தபொழுது எப்படிப்‌ 
பாதி போயிருக்கும்‌? அநுமன்‌ வாக்கைக்‌ கொண்டுதான்‌ நாம்‌ 
இதனைத்‌ தெளிய வேண்டியிருக்கிறது. *“கிட்டுவார்‌ பொரல்‌ 
கிடைக்கின்‌அன்னவர்‌ பட்ட நல்வலம்‌ பாகம்‌ எய்துவான்‌” * 
என்பதால்‌ வாலியின்‌ வாலுக்குள்‌ இராவணன்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டு பாதிப்பலம்‌ இழந்திருக்கிறான்‌ என்பது புலனாகிறது. 
“கிடைக்கின்‌'”? என்ற. சொல்லால்‌ வாலியின்‌ கைக்கோ, 
வாலுக்கோ, காலுக்கோ எதிரி கிடைத்துப்‌ பிடியுண்டால்‌ 
தான்‌ அவன்‌ பாதிப்பலம்‌ பெறுவான்‌ என்பது பெறப்படும்‌. 
்‌. அநுமன்‌ சொல்லைக்‌ கொண்டு பார்த்தால்தான்‌ பின்புறம்‌: 
வந்த இராவணன்‌ பாதிப்பலம்‌ இழந்த. காரணம்‌ புலப்படும்‌... 
இல்லையேல்‌ அது புதிராகவே இருக்கும்‌. 


வாலியின்‌ கண்ணுக்குத்‌ தெரிப வருதல்‌ பற்றி அநுமன்‌ 
சொன்ன பாடலில்‌ எதுவும்‌ பேசப்படவில்லை. முன்னே வந்தா 
லும்‌, பின்னே வந்தாலும்‌ வாலி பார்த்து விட்டால்‌ பாதிப்‌ 
பலம்‌ போகும்‌ என்றால்‌, 'கிட்டுவார்‌ பொரக்கிடைக்கின்‌” என்று; 
கூறாமல்‌ “'கிட்டுவார்‌ பொரப்பார்ப்பின்‌?” என்று கூறியிருக்க 
வேண்டும்‌, £*கிடைக்கின்‌'” என்று சொல்லுவதால்‌ அது பிடிக்‌. 
குள்‌ அகப்படுவதையே குறிக்கும்‌. ட 
வாலியின்‌ வரபலத்தைப்‌ பற்றிக்‌ கம்பராமாயணத்தில்‌ 


மூன்றே பாடல்கள்தாம்‌ உள்ளன. ஒன்று :**கிட்டுவார்‌ பொரக்‌ 


17 


கிடைக்கின்‌”” என்பது, இதனை அநுமன்‌ சொல்லியிருக்கிறான்‌ . 
இதுபற்றி மேலே ஆராய்ந்தோம்‌, ஏனைய இரண்டு பாடல்கள்‌: 
“டீபதையர்‌ எதிர்குவர்‌ எனினும்‌ பெற்றுடை 
ஊதிய வரங்களும்‌ உரமும்‌ உள்ள திற்‌ 
பாதியும்‌ என்னதாழற்‌ பகைப்பது எங்ஙனம்‌ 
நீதுயர்‌ ஒழிக என நின்று கூறினான்‌.” 
““நீலு கண்டனும்‌ நேமியும்‌ நேர்நின்று பொரினும்‌ 
ஏலும்‌ அன்னவர்‌ உடையவலி அவன்‌ வயின்‌ எய்தும்‌ 
சால அன்னது நினைந்து அவன்‌ எதிர்செலல்‌ தவிர்ந்து 
வாலிதன்னை அம்மனிதனும்‌ மறைந்து நின்று எய்தான்‌.” 
“பேதையர்‌ எதிர்குவர்‌ எனினும்‌?” என்னும்‌ பாடலை 
ஆய்வோம்‌. இப்பாடல்‌ வாலியின்‌ கூற்று. “பேதையர்‌ 
எதிர்குவர்‌ எனின்‌?” எனச்‌ சொல்லாமல்‌ “*எனினும்‌”” என 
ஓர்‌ உம்மையும்‌ சேர்த்து வாலி சொல்லுகிறான்‌. அந்த உம்‌ 
மைக்குப்‌ பொருள்‌ வேண்டும்‌. '*பேதையர்‌ எதிர்குவர்‌”” எனின்‌ 
என்று சொல்லியிருந்தால்‌, “*அறிவில்லாதவர்‌ என்‌ முன்னே 
வந்து தோன்றினால்‌?” எனப்‌ பொருள்‌ கொள்ள ஓரளவு 
இடமுண்டு. அங்ஙனமின்றி, “எனினும்‌?” என உம்மை சேர்த்‌ 
துச்‌ சொல்வதால்‌ வாலி தான்‌ முன்‌ சொன்ன ஒரு கருத்‌ 
தையே தொடர்ந்து பேசுகிறான்‌ என்பது தெளிவு. இப்பாட 
லுக்கு முன்னுள்ள பாடல்‌ பின்வருமாறு;- 
“அற்றினெ னமரரு மவுணர்‌ யாவரும்‌ 
தோற்றன ரெனையவர்‌ சொல்லற்‌ பாலதோ 
கூற்றமென்‌ பெயர்‌ சொலக்‌ குலையும்‌ ஆல்‌இனி 
மாற்றவற்‌ காகி வந்தெதிரு மாண்பினோர்‌” 


“மாற்றவருக்கு ஆகி வந்து எதிரும்‌ மாண்பினோர்‌ ?* 
என்னும்‌ அடியைத்தழுவியே “பேதையர்‌ எதிர்குவர்‌ எனினும்‌” 
என்னும்‌ அடியில்‌ உள்ள உம்மை உள்ளது. “*மாற்றவருக்காகி: 
வந்து எதிரும்‌ மாண்பினோர்‌' என்பது“ பகைவனாகிய சுக்கிரீவ 
னுக்குத்‌ துணையாக வந்து எதிர்க்கும்‌ தன்மையோர்‌”? என்றே 

11: “இ ்‌ 


18 
பொருள்படும்‌. வந்து என்பது நேரில்‌ வரல்‌ என்றுபொருள்‌ 
படாது. துணையாக வந்து என்றே பொருள்படும்‌, ஏனெனில்‌ . 
சுக்கிரீவனுக்குத்‌ துணை வந்திருக்கிறதெனத்‌ தாரை கூறுகிறாள்‌. : 
அவளுக்கு விடையாகவே, அவனுக்குத்‌ துணையாக வந்து | 
என்னை எதிர்க்கக்கூடியவர்‌ யார்‌ என ' வாலி . கூறுகிறான்‌. 
ஒருவேளை.அறிவில்லாதவர்‌ எவரேனும்‌ அவனுக்குத்‌ துணை ' 
யாக வந்து எதிர்ப்பார்களேயானால்‌ அவர்கள்‌ பெற்றுள்ள ' 
வரங்களிலும்‌, பலத்திலும்‌ பாதி என்னதாகிவீடும்‌ என்று வாலி | 
“பேதையர்‌ எதிர்குவர்‌ எனினும்‌?” என்னும்‌ பாடலில்‌ தெரிவிக்‌ 
கிறான்‌. **எதிர்குவர்‌ £”? என்பது எதிர்ப்பவர்‌ என்று பொருள்‌ 
தருமேயன்றி எதிரே வந்து தோன்றுபவர்‌ என்று பொருள்‌ 
தராது. “எதிர்குவர்‌” என முதலடியில்‌ வரும்‌ சொல்லுக்கு எதிர்ப்‌ 
பவர்‌ என்றே பொருள்‌ என்பதைப்‌ *பகைப்பது எங்ஙனம்‌” என 
மூன்றாமடியில்‌ வரும்‌ தொடர்‌ தெளிவுபடுத்துகிஐது. *எதிர்குவர்‌” 
என்பது எதிரே வருபவர்‌ என்லும்‌ பொருளில்‌ வந்தால்‌ வாலி, 
பகைப்பது எங்ஙனம்‌ என்று கூறாமல்‌ வருவது எங்ஙனம்‌ 
என்று கூறியிருப்பான்‌. எதிர்ப்பவர்‌ என்னும்‌ பொருளில்‌ 
எதிர்குவர்‌ என்னும்‌ சொல்லை அவன்‌ பயன்படுத்துவதால்தான்‌ 
பகைப்பது எங்ஙனம்‌ என்று கூறுகிறான்‌. பகைப்பவர்‌ 
எதிரேயும்‌ வருவர்‌, மறைந்தும்‌ எதிர்ப்பர்‌. “எப்படி வந்தா 
லும்‌ எதிர்ப்பு வரும்‌ திசையறிந்து பாய்ந்து பலத்தில்‌ பாதி 
வாங்குவேன்‌”? எனச்சொன்னால்தான்‌ தாரைக்கு நிறைவு உண்‌ 
டாகும்‌. எதிரே வந்து தோன்றினால்‌ தான்‌ பாதி பலம்‌ 
வாங்குவேன்‌ என்றால்‌ **சுக்கிரீவன்‌ தனியே வந்துதான்‌ கூவு 
கிறான்‌. அவன்‌ துணைவர்கள்‌ மறைந்து நின்று எதிர்த்தால்‌ என்‌ 
செய்வது?”” என்று தாரை கேட்கவே செய்வாள்‌. பகைப்பவர்‌ 
யாராயிருந்தாலும்‌ அவர்‌ எதிரே வந்தாலும்‌ மறைந்து வந்‌ 
தாலும்‌ பாய்ந்து பாதிப்பலம்‌ வாங்குவேன்‌ என்னும்‌ பொருளில்‌ 
““எதிர்குவார்‌”” என்னும்‌ சொல்லை அவன்‌ பயன்படுத்‌ தியிருப்ப 
தால்‌ தான்‌, தாரை அதுபற்றி மேலும்‌ கேட்கவில்லை. எதிர்ப்‌ 
பவர்‌ பலத்தையும்‌, வரத்தையும்‌ எப்படி வாலி பாதி பெறு 
வான்‌ என்பதைக்‌ **கிட்டுவார்‌ பொரக்கிடக்கின்‌?' என்னும்‌ 


19 


அநுமன்‌ கூற்றுத்‌ தெளிவு செய்கிறது. அக்கூற்றை ஒட்டியே 
*பேதையர்‌எதிர்குவர்‌ எனினும்‌” என்னும்‌ பாடலுக்குப்‌ 
பொருள்‌ செய்ய வேண்டும்‌, முரணாகப்‌ பொருள்‌ கொண்டால்‌ 
கவிக்‌ குற்றம்‌ வரும்‌. வாலி எதிரியை அகப்படுத்திப்‌ பலத்தைப்‌ 
பாதி வாங்கும்போது, அந்த எதிரி பெற்ற வரம்‌ அதற்கு 
1மாருனதாக - இருந்தால்‌ இடர்ப்படும்‌ என்பதற்காகவே 
அவனுக்கு வரம்‌ வழங்கிய தெய்வம்‌, பலத்தை அவன்‌ பாதி 
பெறும்‌ சமயம்‌ வரத்திலும்‌ பாதி பெறும்படி அருள்‌ செய்திருக்‌ 
கிறது. வாலியின்‌ வரபலம்‌ இந்த அளவுதான்‌ என்பதை 
இவ்விருபாடல்களும்‌ இனிது புலப்படுத்துகிறன. 


தாரை, சுக்கிரீவனுக்குத்‌ துணையாக “உற்றது 
நெடுந்துணை” என முதலில்‌ கூறுகின்றான~னே யன்றி 
இராமன்‌ துணையாக வந்திருக்கிறான்‌ என்று கூறவில்லை. 
சுக்கிரீவனுக்குத்‌ துணை வந்திருக்கிறது என்று சொன்னதற்கு 
விடையாகத்தான்‌ வாலி, **பேதையர்‌ எதிர்குவர்‌ எனினும்‌? * 
என்னும்‌ பாடலைக்‌ கூறுகிறான்‌. அதனைக்‌ கேட்ட பின்னரே, 
தாரை இராமன்‌ துணையாக வந்திருக்கின்றாள்‌ எனத்‌ தெரிவிக்‌ 
கின்றாள்‌. வாலி, **பிழைத்தனை பாவி உன்‌ பெண்மையால்‌'? 
எனச்‌'சினக்கிறான்‌. “*உன்‌ பெண்மைத்‌ தன்மைக்கு ஏற்ற 
பேதைமையால்‌ அறத்தின்‌ நாயகனாக விளங்கும்‌ இராமன்‌ 
சுக்கிரீவனுக்குத்‌ துணையாக வந்திருக்கிறான்‌ என்று சொல்‌ 
கிறாய்‌; அவன்‌ அப்படி வரக்கூடியவன்‌ அல்லன்‌!” என வாலி 
தாரைக்குத்‌ தெளிவு படுத்துகிறான்‌ . *பிழைத்தனை", என்‌ 
னும்‌ சொல்‌ “பிழை செய்தாய்‌” என்னும்‌ பொருள்‌ தருவதோடு 


*இராமனையா இப்படிச்‌ சொல்கிறாய்‌? இவ்வாறு வேறு யாரும்‌ | 


சொல்லியிருந்தால்‌ வெட்டிக்கொன்றிருப்பேன்‌; நீ பெண்ணாத 
லால்‌ பிழைத்துக்‌ கொண்டுவிட்டாய்‌”” என இராமனிடத்துத்‌ 
தான்‌ கொண்ட அளவற்ற ஈடுபாட்டினை வாலி வெளிப்படுத்து 
கிறான்‌ என்ற உள்‌ பொருளையும்‌ தருகிறது. இவ்வாறு 
சொன்ன பின்னர்‌, மேலும்‌ சொல்கிறான்‌, 


அவவர 


20 


“நின்றாபே ரலகெலா நெருக்கிதேறினும்‌ 
வென்றி வெஞ்‌ சிலையலாற்‌ பிறிது வேண்டுமோ 


௫) தன்றுண யொ றுவரும்‌ தன்னில்‌ வேறிலான்‌ 


புன்றொழிற்‌ குரங்கொடு புணரு நட்பனோ” 


“உலகம்‌ எல்லாம்‌ ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும்‌: 
அவனுடைய வில்லைத்‌. தவா வேறு உதவி அவனுக்கு 
வேண்டுமோ?” என வாலி கேட்கிறான்‌. *“உலகெலாம்‌”” என்று. 
அவன்‌ கூறும்பொழுது அவனையும்‌ அது உட்படுத்தியதாகத்‌ 
தானே இருக்கவேண்டும்‌? அப்படியானால்‌, இராமனை அவண்‌ 
வெல்ல முடியாது என்பதுதானே பொருள்‌ ? அடுத்து, 


*தம்‌.பிய ரல்லது தனக்கு வேறுயிர்‌ 

இம்பரி னிலதென வெண்ணி யேய்ந்தவன்‌ 
எம்பியும்‌ யானு முற்றெதிர்ந்த போரிடை 
அம்பிடைத்‌ தொடுக்குமோ அருளின்‌ ஆழியான்‌” 


என்று கூறுகிறான்‌. “யானும்‌ என்‌ தம்பியும்‌ செய்கின்ற 
போரில்‌ அவன்‌ அம்பு தொடுப்பானோ? கருணையங்‌ கடலாகிய 
அவன்‌ அவ்வாறு செய்ய மாட்டான்‌?” என்கிறான்‌. இவ்விடத்‌: 
தில்‌ வாலி இராமனின்‌ கருணையை நம்பிப்‌ பேசுகிறானே 
யன்றித்‌ தன்‌ வலிமையை நம்பிப்‌ பேசவில்லை. இராமன்‌ அம்டி. 
விடுத்தால்‌ தான்‌ நிற்க முடியாது என்பதால்தானே இவ்வாறு 


॥ கூறுகிறான்‌? இல்லையேல்‌, இராமன்‌ அம்பு தொடுக்க. 


மாட்டான்‌, தொடுத்தாலும்‌ அவன்‌ பலத்தில்‌ பாதி எனக்கு. 
வந்துவிடும்‌”? என்றன்றோ அவன்‌ கூறியிருப்பான்‌. £*துணை 
வர்‌ வந்திருக்கின்றனர்‌”” என்று தாரை சொல்லும்‌ பொழுது 
“அவுர்‌ பலத்தில்‌ பாதி வாங்கி விடுவேன்‌” என மார்‌ தட்டிய 
வாலி இராமன்‌ வந்திருக்கிறான்‌ என்று அவள்‌ சொன்ன பின்‌ 


put டனர்‌ பரதிப்பலம்‌ வாங்கும்‌ தன்‌ ஆற்றல்‌ பற்றிப்‌ பேசாமல்‌ 


| போன காரணம்‌ என்ன? பயந்து நிற்கிற தாரைக்கு இராமன்‌ 
வந்தாலும்‌ அவன்‌ பலத்தில்‌ பாதி வாங்கி விடுவேன்‌ என்று 


23 


சொன்னால்தானே பயம்‌ நீங்கித்‌ துணிவு பெறுவாள்‌? அப்படிச்‌ 
இசால்லாமல்‌ கருணையங்‌ கடலாகிய அவன்‌ அம்பு தொடுக்க 
மாட்டான்‌ என்று ஏன்‌ நைந்து சொல்ல வேண்டும்‌? 
“சுக்கிரீவன்‌ மற்போர்‌ செய்பவன்‌; அவனுக்குத்துணே 
யாக வருவோரும்‌ மற்போர்‌ செய்யக்கூடியவரேயோவர்‌. அவர்‌ 
களை என்‌ .பிடியுள்‌ அகப்படுத்திப்‌ பாதிப்பலம்‌ வாங்கி விடு 
வேன்‌. விற்போர்‌ செய்பவரைத்‌ துணையாகக்‌ கூட்டி வந்தாலும்‌ 
அவர்கள்‌ அம்பு தொடுக்கு முன்‌ பாய்ந்து பிடித்துப்‌ பலத்தில்‌ 
யாதி வாங்கி விடுவேன்‌; ஆனால்‌ இராமனின்‌ வில்லுக்கு யாரும்‌ 
நேர்நிற்க முடியாது; அவன்‌ அம்பு, வேகமும்‌ வலிமையும்‌ 
வாய்ந்தது; நான்‌ பாய்வதற்குள்‌ அது விரைந்து என்னுள்‌ 
பாய்ந்து கொன்றுவிடும்‌. இராமன்‌ அபார ஆற்றல்‌ வாய்ந்‌ 
தவன்‌; அவன்‌ கருணையங்கடல்‌ ஆனதால்தான்‌ என்மீது அம்பு 
தொடுக்க மாட்டான்‌ என நம்புகிறேன்‌”? என்று வாலி சொன்‌ 
னதாகத்தானே அவன்‌ கூறும்‌ விடைகள்‌ அமைந்துள்ளன? 
வேறுவிதமாக இருந்தால்‌ இராமன்‌ பலத்தில்‌ பாதி வாங்கி 
விடுவேன்‌ என்பதை வாலி சொல்லாமல்‌ இருந்திருப்பானா? 
இராமனிடத்தில்‌ கொண்ட ஈடுபாட்டால்‌ இதனைச்‌ சொல்‌ 
லாமல்‌ விட்டு விட்டான்‌ எனச்‌ சமாதானம்‌ சொல்லமுடியாது. 
ஏனெனில்‌, மயங்கி நிற்கும்‌ தாரைக்கு துணிவு பிறப்பதற்‌ 
காகவே பேசுகிறான்‌. கருணையங்கடலாகிய இராமன்‌ அம்பு 
தொடுக்க மாட்டான்‌; தொடுத்தாலும்‌ பாதிப்பலம்‌ எனக்கு 
வந்து விடும்‌ என்று சொன்னால்தான்‌ தாரைக்கு அவன்‌ கூறு 
கின்ற விடை நிறையுடையதாக இருக்கும்‌. எனவே, உண்மை 
யில்‌ பாதிப்பலம்‌ வரும்‌ என்று இருந்தால்‌ தாரையிடம்‌ அதைச்‌ 
சொல்லாமல்‌ ஒரு போதும்‌ இருந்திருக்க மாட்டான்‌. வலி 
மையும்‌ வேகமும்‌ வாய்ந்த விற்போர்‌ வீரனாகிய இராமனிடத்து 
மற்போர்‌ வரமாகிய பாதிப்பல இழப்பு செல்லாது என்பதா 
லேயே தாரையிடம்‌ அதனைப்‌ பற்றி அவன்‌ சொல்லவில்லை. 
இனி, **நீலகண்டனும்‌” ” என்னும்‌ பாடலை ஆராய்வோம்‌. 
இது இராவணன்‌ கூற்று. ** நீலகண்டனாகிய சிவபெருமானும்‌ , 


22 
சக்கரப்படையுடையவனாகிய திருமாலும்‌, ே நேர வந்து 
பொருதாலும்‌ அவர்களின்‌ பாதிப்பலம்‌ வாலிக்குப்‌ போய்‌ 
விடும்‌. இதனை நினைத்துத்தான்‌ இராமனாகிய அந்த மனிதனும்‌ 


அவன்‌ நேர்செல்லாமல்‌ மறைந்து நின்று அம்பை விடுத்தான்‌” .. 


என இராவணன்‌, இப்பாடல்‌ வாயிலாகத்‌ தெரிவிக்கிறான்‌. ' 


இது இராவணன்‌ தன்னைப்பற்றி சொல்வதன்று; தன்பகை 
வனாகிய இராமனைப்‌ பற்றிச்‌ சொல்வதாகும்‌. எந்த அளவு 
இராமனைப்பற்றி அவன்‌ உண்மை பேசுகிறான்‌ என்பதை இப்‌ 
பாடலுக்கு அடுத்து வரும்‌ பாடல்‌ கொண்டு நாம்‌ எளிதில்‌ 
தீர்மானிக்கலாம்‌. **நீலகண்டனும்‌ நேமியும்‌”? என்பது யுத்த 
காண்டத்தில்‌ இராவணன்‌ மந்திரப்படலம்‌ 108-வது பாட 
லாகும்‌. இதற்கு அடுத்து வருகிற 109-வது பாடல்‌ பின்வரு 
மாறு இராவணன்‌ பேசுவதாக கூறுகிறது. 

“ஊன வில்லுறுத்‌ தோட்டை மா மரத்துள்‌ அம்பு ஓட்டிக்‌. 

கூனி சூழ்ச்சியா லரசிழந்‌ துயர்‌ வனங்குறுகி 

யானிழைத்திட இல்லிழந்‌ தின்னுயிர்‌ சுமக்கும்‌ 

மானுடன்‌ வலி தீயலாது ஆருளர்‌ மதிப்பார்‌?” 

இராமன்‌, சீதையைத்‌ திருமணம்‌ புரிவதற்காக முறித்த 
வில்லை **ஊன வில்‌?” என்று சொல்கிறான்‌. சுக்கிரீவன்‌ 
இராமனின்‌ வலியைச்‌ சோதிப்பதற்காகத்‌ துளைக்கச்‌ செய்து 
மராமரத்தினை ஓட்டை “மராமரம்‌?” என்கிறான்‌. இதிலிருந்து 
இராமனது வலிமையைக்‌ கேலி செய்யும்‌ நாக்கில்‌ 
உண்மைக்குப்‌ புறம்பாகச்‌ செய்‌ திகளைத்‌ திரித்து இராவணன்‌ 
சொல்கிறான்‌ என்பது பெறப்படும்‌. இது போலவே இதற்கு 
முன்னுள்ள 108 வது பாடலில்‌ சொல்லும்‌ செய்தியும்‌ உண்‌ 
றைக்குப்‌ புறம்பாகத்‌ திரித்துச்‌ சொன்னதே என்பது தெளிவு. 
*இராமன்‌ மறைந்து நின்று அம்பு எய்தற்குரிய காரணத்தை 
இலக்குவன்‌, 

“முன்புநின்‌ தம்பி வந்து சரண்‌ புக முறையிலோயைத்‌ 

தென்புலத்துய்ப்ப னென்று செப்பினன்‌ செகுவில்நீயும்‌ . 

அன்பினை யுயிருக்‌ காகி யடைக்கல மியானுமென்‌ றி 

என்பது கருதி யண்ணல்‌ மறைந்துநின்‌ றெய்த 

தென்றான்‌.” 

என்று கூறுகிறான்‌. 


23 


வாலி சரணாகதியடைந்து விடுவான்‌ என எண்ணியே 
இராமன்‌ மறைந்து நின்றதாக இலக்குவன்‌ கூறுகிறான்‌. 
இந்த உண்மையைத்‌ திரித்துப்‌ பலம்‌ பாதி போய்விடுமே 
எனப்‌ பயந்து இராமன்‌ ஒளிந்ததாக இராவணன்‌. சொல்லு 
கிறான்‌. “வாவ்‌ சொல்லுவது க டட்டப்‌ ப 


இதனால்‌ புலப்படும்‌, இலக்குவன்‌ விடை சரியா? அன்றா? 
என்பதைப்‌ பின்னர்‌ ஆராய்வோம்‌. இலக்குவனைப்‌ பற்றி 
என்ன சொன்னாலும்‌ அவன்‌ பொய்‌ சொல்லுவான்‌ என்று 
மட்டும்‌ சொல்லச்‌ சிறிதும்‌ இடமில்லாமலே கம்பன்‌ தன்‌ 
காவியம்‌ முழுவதும்‌ பேசியிருக்கிறான்‌. சிறிது சந்தேகங்‌ கூட 
நமக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இதே கிட்கிந்தா 
காண்டத்தில்‌ இலக்குவன்‌ அநுமனிடம்‌ பேசுகின்ற இடத்தில்‌, 
“யாரென விளம்பு கேனா னென்குலநத்‌ தலைவற்‌ கும்மை 
வீரநீர்‌ பணித்தி ரென்றான்‌ மெய்மையின்‌ வேலி 
போல்வான்‌ 
வார்கழ லிளைய மைந்தன்‌ மரபுளி வாய்மை யாதும்‌ 
சோர்வில்‌ னிலைமை யெல்லாம்‌ தெரிவுறச்‌ 
சொல்லலுற்றான்‌.”” 
என்று கம்பன்‌ கூறுகின்றான்‌. 

“வாய்மை யாதும்‌ சோர்விலன்‌?” என்பது இலக்கு 
வனைப்‌ பற்றிய கம்பன்‌ கூற்று. வாய்‌ தவறியும்‌ பொய்‌ 
சொல்லமாட்டான்‌ என்பது இதன்‌ பொருள்‌. எனவே அவன்‌ 
பொய்‌ சொல்லமாட்டான்‌ அல்லது பொய்‌ சொல்லுமாறு 
கம்பன்‌ அவனைச்‌ செய்யமாட்டான்‌ என்பதுதெளிவு, இராவணன்‌ 
பேச்சு பொய்மை உடையது என்பதை ₹*ஊனவில்லிறுத்து' ” 
என்னும்‌ பாடல்‌ தெளிவு செய்வதால்‌ எதிரில்‌ வந்தால்‌ பலம்‌ 
பாதி போய்விடுமே என இராமன்‌ எண்ணி மறைந்து நின்று 
அம்பு எய்தான்‌ என இராவணன்‌ சொல்லுவதும்‌ பொய்யே 
என்பதைக்‌ கூற வேண்டுவதில்லை, **எதிர்செலல்‌?? தவிர்ந்து 
என்று அவன்‌ சொல்வதால்‌ பின்புறம்‌ சென்று அம்பெய்தான்‌ 


24 


என. நாம்‌ எண்ணும்படியாக அவன்‌ கூற்று அமைந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌ இரா மன்‌ எதிரே தான்‌ நின்றான்‌. . எதிரே 
நின்றதால்தான்‌ “வாலியின்‌ ம மார்பு நோக்கி அம்பு எய்ய 
முடிந்தது. "இராவணன்‌ **“எதிர்‌ தோன்றுதல்‌ தவிர்ந்து”? 

என்று சொல்லியிருந்தால்‌ ஓரளவு : பொருத்தமாயிருக்கும்‌, 
*எதிர்‌ செலல்‌ தவிர்ந்து” என்பதால்‌ பின்புறம்‌ சென்று அம்பு 
எய்தானோ? என்று ஐயப்படும்படி அவன்‌ பேசுகிறான்‌. இதி 
லிருந்து அவன்‌ பேச்சில்‌ நேர்மையில்லை என்பது தெளி 
வாகும்‌. இராவணன்‌ கூற்று உண்மைக்கு மாறான ஒன்றாத 
லால்‌ அதனை வைத்து **நேர்‌ வந்தால்‌ பாதிப்‌ பலம்‌ போய்‌ 
வீடும்‌?” எனச்‌ சொல்வது தவறாகும்‌. இராவணன்‌ கேலி 
யாகப்‌ பேசுகிறான்‌ என்பதை உணராமல்‌ அவன்‌ பேச்சை 
உண்மை என நம்பித்‌ தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள திறனாய்வாளர்‌ 
வாலியின்‌ வரபலத்தைத்‌ தெளிவு செய்யப்‌ போனதாலேயே 
இவ்வளவு தொல்லை உண்டாகியிருக்கிறது. இப்பாடலிலும்‌, 
“நேர்‌ நின்று பொரினும்‌£? என இராவணன்‌ சொல்வதால்‌ 


| வாலியோடு நேரே போய்ப்‌ பொருத்ர்ல்தான்‌ பாதிப்‌ பலம்‌ 


போகுமே அன்றி, நேரே நிற்பதால்‌ பாதிப்‌ பலம்‌ போகாது 
என்பது புலனாகிறது. எனவே வாலியின்‌ பிடிக்குள்‌ 
அகப்பட்டால்தான்‌ பாதிப்பலம்‌ போகும்‌ என்னும்‌ உண்மை 
மேற்குறித்த மூன்று பாடலுக்கும்‌ ஏற்றதே என்பதே தெளிவு. 

அநுமன்‌, வரபலம்‌ பற்றி இராமனிடம்‌ தெரிவித்த 
பின்னர்‌, நிகழ்ச்சியைத்‌ தொடருகிறான்‌. மாயாவி என்னும்‌. 
அசுரன்‌ வாலியிடம்‌ சண்டை செய்ய வருகிறான்‌. வாலியோ 
தன்னோடு பொருதுவார்‌ பலம்‌ பாதி பெறுவான்‌, ஆதலால்‌ 
தன்‌ பலம்‌, போர்‌ செய்யும்போது வாலியின்‌ பலத்தோடு ஒட்டு 
வதைக்‌ கண்ட மாயாவி பயந்து ஒரு பிலத்துவாரத்துக்குள்‌ 
ஓடுகிறான்‌. அவனைப்‌ பிடித்துக்‌ கொன்று வருகிறேன்‌; 
ஒருவேளை அவன்‌ தப்பி வெளியே வந்துவிட்டால்‌ பிடித்துக்‌ 
கொன்று விடு?” என்று சுக்கிரீவனிடம்‌ சொல்லிவிட்டு வாலி 
பிலத்துவராத்துக்குள்‌ நுழைகிறான்‌. இருபத்தெட்டு மாதங்‌. 


25 


களாகியும்‌ வாலி வரவில்லை. மாயாவியைத்தேடிக்‌ கண்டுபிடிப்‌. 
யதிலேயே பொழுது கழிந்து விடுகிறது. வாலி திரும்பி வராத 
தைக்‌ கண்ட சுக்கிரீவன்‌ நெஞ்சுலைந்து, **வாலியை மாயாவி 
கொன்றிருந்தானானால்‌ நானும்‌ மாயாவியோடு போரிட்டுச்சாகி 
றேன்‌”? எனச்‌ சொல்லிப்‌ பிலத்துவாரத்துற்குள்‌ செல்ல முற்‌ 
படுகிறான்‌. அப்பொழுது மந்திரிகளும்‌ ஏனைய குரக்கினச்‌ சான்‌ 
றோர்களும்‌ அவனைத்தடுத்து, “வாலி இறந்து விட்டானா 
என்பது தெரியவில்லை; அப்படி, இறந்திருந்தானானால்‌, நாடு 
அரசனின்றித்‌ தவிக்கும்‌; நாட்டை ஆளவேண்டிய பொறுப்பு 
உன்னைச்‌ சார்ந்தது; நீ இருந்து அரசு பரிபாலனம்‌ செய்‌ 
தல்‌ வேண்டும்‌'” என வற்புறுத்தி கேட்டுக்‌ கொள்கின்றனர்‌. 
அவர்கள்‌ வேண்டுகோளுக்கு ஒருவாறாகச்‌ சுக்கிரீவன்‌ சம்ம 
தித்து அரசுரிமையை ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. அநுமனும்‌ ஏனைய 
வானரர்களும்‌ வாலியைக்‌ கொன்ற மாயாவி திரும்பி வந்து 
தொல்லை விளைவிக்காமல்‌ இருப்பதற்காகப்‌ பிலத்துவாரத்தின்‌ 
வாயிலைப்‌ பெரிய மலைகளைக்‌ கொண்டு அடைத்து விடுகின்ற 
னர்‌. மாயாவியை இறுதியில்‌ கண்டுபிடித்துக்‌ கொன்ற வாலி 
திரும்பி வந்து பிலத்துவாரம்‌ அடைக்கப்பட்டிருப்பதைப்‌ 
பார்த்துத்‌ தம்பியைக்‌ கூவி அழைக்கிறான்‌. ஒருவரும்‌ வந்து 
வாயிலைத்‌ திறக்கவில்லை. **தம்பி காவல்‌ நன்று! நன்று!” £ 
என வாலி சினந்து, தன்கால்களால்‌ உதைத்து மலைகளைப்‌ 
பெயர்த்து எறிந்துவிட்டு வெளியே வருகிறான்‌. அவனைக்‌ 
கண்ட சுக்கிரீவன்‌ அவன்‌ காலில்‌ விழுந்து தன்‌ பிழையை 
மன்னிக்குமாறு வேண்டுகிறான்‌. “அமைச்சர்களின்‌ ஆணையால்‌ 
தான்‌ பதவி ஏற்றுக்கொண்டேன்‌'”, எனத்‌ தெரிவிக்கிறான்‌. 
-வாலியோ, சுக்கிரீவன்‌ பதவி ஆசையால்‌ தன்‌ மரணத்தை எதிர்‌ 
பார்த்‌இருக்கிறான்‌ எனத்தவறாக எண்ணி, அவன்‌ எவ்வளவோ 
கெஞ்சியும்‌ கேளாமல்‌ அவனைக்‌ கொல்ல முயல்கிறான்‌. 
தன்னைக்கொல்ல வாலி முயல்வதைக்கண்ட சுக்கிரீவன்‌, ஓடத்‌ |' 
துவங்குகிறான்‌. வாலி விடவில்லை. துரத்திச்‌ செல்கிறான்‌. 
பூமியின்‌ எல்லைவரை சென்றும்‌ வாலி விடுவதாக இல்லை. 


4 


26 


என்ன செய்வதெனத்‌ திகைத்த சுக்கிரீவன்‌ ருசிய முகபர்வதத்‌. 
தில்‌ போய்‌ ஏறிக்கொள்கிறான்‌. அப்பர்வதத்தில்‌ கால்‌ வைத்‌ 
தால்‌ வாலியின்‌ தலை வெடித்துவிடும்‌ என மதங்க முனிவர்‌ 
சாபம்‌ இட்டிருக்கிறார்‌. இச்‌ சாபத்திற்காகப்‌ பயந்த வாலி: 
அந்த மலைமீது ஏறாமல்‌ சுக்கிரீவனை விட்டு விட்டுக்‌. 


மார்‌ 


கிட்கிந்தைக்குத்‌ இரும்பிச்‌ செல்கிறான்‌. சென்றவன்‌ சுக்கிரி' : 
வனின்‌ மனைவியாகிய உரு மையைத்‌ தாரமாக்கிக்கொள்கிறான்‌. ': 
i 


மனைவியை இழந்த சுக்கிரீவன்‌ ருசியமுகபர்வதத்தில்‌ துன்‌ ' 


புற்றவனாய்‌ வாழ்கின்றான்‌. இதுவே அநுமன்‌ இராமனிடத்‌ தில்‌ 
சொல்லும்‌ செய்தியாகும்‌. அப்போது இராவணனைப்‌: 
பற்றியும்‌ அநுமன்‌ இரண்டு குறிப்புகள்‌ கொடுக்கிறான்‌. 
“கால்செ லாதவன்‌ முன்னர்க்‌ கந்தவேள்‌ 
வேல்செலாதவன்‌ மார்பின்‌ வென்றியான்‌ 
வால்செ லாதவா யலதி ராவணன்‌ 
கோல்செ லாதவன்‌ குடைசெ லாதரோ. 
மெய்க்கொள்‌ வாலினான்‌ மிடலிராவணன்‌ 
தொக்க தோளுறத்‌ தொடர்ப டுத்த நாள்‌ 
புக்கி லாதவெம்‌ பொழிய ரத்த நீர்‌ 
உக்கி லாதவேறு உலகம்‌ யாவதோ. ' 


வாலியின்‌ வால்‌ செல்லாத இடத்திலே யல்லாமல்‌ இரா": 


வணனது கோல்‌ செல்லாது என்பது ஒரு குறிப்பு. இது இரா 


வணனுக்கு வாலி பாதுகாப்பளித்‌ திருக்கிறான்‌ எனத்‌ தொனிப்‌: 


பொருள்‌ தரக்கூடும்‌. அடுத்த குறிப்பு வாலி இராவணனை 
வாலினால்‌ மிக எளிதாகக்‌ கட்டி உலகம்‌ முழுவதும்‌ தூக்கிச்‌ 


சென்றான்‌ என்பதைச்‌ சுட்டுகிறது. இது இராவணன்‌ பின்புற. 


மாகச்‌ சென்றிருந்தும்‌ பலம்‌ இழந்து வாலியிடம்‌ தோற்றிருக்‌- 
கிறான்‌ என்பதை உணர்த்தும்‌. இவ்வாறு இராவணனைப்‌ 


பற்றி அநுமன்‌ சொல்லியிருப்பதால்‌ வாலியைக்‌ கொன்றால்‌" 


தான்‌ இராவண வதம்‌ நிறைவேறும்‌ என இராமன்‌ 
எண்ணி வாலியைக்‌ கொல்ல உடன்‌ பட்டான்‌ எனச்‌ சிலர்‌" 
கூறுவதுண்டு. கம்பனோ, இராவணனைப்‌ பற்றி அநுமன்‌ 


27 


சொன்ன குறிப்பெதுவும்‌ இராமன்‌ மனத்தில்‌ பதிந்ததாகக்‌- 
காட்டவில்லை. சுக்கிரீவனைப்‌ பற்றி அநுமன்‌ இறுதியாக- 

“உருமை யென்றிவற்‌ குரிய தாரமாம்‌ 

அரும ருந்தையு மவன்‌ விரும்பினான்‌ 

இருமை யுந்துறந்‌ திவனி ருந்தனன்‌ 

கரும மிங்கிதே கடவு ளென்றனன்‌. 

என்று சொன்னது தான்‌ இராமன்‌ மனத்தில்‌ சுருக்கெனத்‌. 

தைத்ததாகக்‌ கம்பன்‌ காட்டுகிறான்‌.  ** அவன்‌ விரும்பினான்‌” ”' 
என்பது அநுமன்கூற்று. அவன்‌ விரும்பினான்‌ எனச்‌ சொல்‌ 
வதற்குப்‌ பொருள்‌ “வலிந்து கைப்பற்றினான்‌ என்பதே” என: 
நாம்‌ உணர்வதற்கே கம்பன்‌ தன்‌ வாக்காக “இளையோன்‌ 
தாரம்‌ வெளவினன்‌' £ என அடுத்துக்‌ கூறுகிறான்‌. வெளவுதல்‌ 
என்றால்‌ அவள்‌ விரும்பாத நிலையில்‌ வலிந்து கைப்பற்றுதல்‌ 
என்பது பொருள்‌. பிறன்‌ தாரத்தை விரும்புவது நியாயமாஎன 
வாலியை இராமன்‌ கேட்கும்‌ பொழுது. “அது எங்கள்‌: 
குரக்கின வழக்கம்‌?” என அவன்‌ உடன்பட்டுச்‌ சொல்லுவ: 
தால்‌, சுக்கிரீவன்‌ மனைவியை வாலி களங்கப்‌ படுத்‌ தியிருக்‌ - 
கிறான்‌ என்பது மறுக்க முடியாத உண்மையாகிறது. 
சுக்கிரீவன்‌ மனைவியை வாலி களங்கப்படுத்திவிட்டான்‌ என்ற: 
செய்துதான்‌ இராமனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை விளைவித்‌ 
இருக்கிறது. இதனைக்‌' கேட்டதும்‌, இராமன்‌ துடிதுடித்துச்‌ 
சினம்‌ பொங்கப்‌ பேசுகிறான்‌. அப்பொழுது இராமன்‌ கூற்றாக. 
இல்லாமல்‌ தன்‌ கூற்றாகவே, கம்பன்‌ மூன்று பாடல்கள்‌ பாடி. 
யுள்ளான்‌. 

பொய்யி லாதவன்‌ வரன்முறை இம்மொழி புகல 

ஐயனாயிரம்‌ பெயருடை யமலர்க்கு மமலன்‌ 

வைய நுங்கிய வாயிதழ்‌ துடித்தது மலர்க்கண்‌ 

செய்ய தாமரை யாம்பலம்‌ போதெனச்சிவந்த. 

திறத்து மாமறை யயனொடைம்‌ முகன்‌ பிறர்தேடிம்‌ 

புறத்த கத்துண ரரியதன்‌ பொலனடிக்‌ கமலம்‌ 

உறச்சி வப்பவித்‌ தரை மிசை யுறல்‌ அற மாக்கல்‌ தி 

மறத்தை வீட்டுத லன்‌.றியே பிறிது மற்றுண்டோ... இ 


டச்‌ 
பது “| 
497 


28 


i -ஈர நீங்கிய சிற்றவை சொற்றன ளென்ன 
ஸர, ஆரம்‌ வீங்குதோள்‌ தம்பிக்குத்‌ தன்னர சுரிமைப்‌-: 
(௦ | பார மீந்தவன்‌ பரிவிலன்‌ ஜொருவன்‌ தனிளையோன்‌ ; 
த தாரம்‌ வவ்வின னென்ற சொல்‌ தரிக்குமா றுளதோ, 
இப்பாடல்களே கம்பன்‌ காணும்‌ வாலிபற்றிய நிகழ்ச்சிக்கு 
உயிர்‌ நாடியாகும்‌. இராவணன்‌ சீதையை எடுத்துச்‌ சென்‌ 
.ஜிருப்பதால்‌ அவனைத்‌ தேடுவதற்குச்‌ சுக்கிரீவனின்‌ துணை 
வேண்டும்‌ என்பது உண்மையே. ஆனால்‌, சுக்கிரீவனிடம்‌ 
அவ்வாறு: சீதையைத்‌ தேடித்தரமுடியுமா என இராமன்‌ 
கேட்கவேயில்லை. **எங்கள்‌ துயர்‌ நீங்க உன்னை நாடி வத்‌ 
தோம்‌” என்றுதான்‌ இராமன்‌ சொன்னான்‌. அஃது என்ன 
துயர்‌ என்று கூடச்‌ சுக்கிரீவன்‌ கேட்கவில்லை, 
அண்ணனால்‌ தான்‌ துயருற்றிருப்பதால்‌ சரண்புகு 
கின்றேன்‌ என்று சுக்கிரீவன்‌ இதற்கு விடை சொல்கிறான்‌. 
சீதையைத்‌ தேடிக்‌ கொணர்வதாக வாக்களிக்கவில்லை. 
“சரண்‌” என்னும்‌ சொல்லைக்‌ கேட்டவுடனேயே இராமன்‌ 
“உன்னைச்‌ செற்றவர்‌ என்னைச்‌ செற்றவர்‌; உனக்கு உற்றவர்‌ 
எனக்கும்‌ உற்றவர்‌; உன்‌ கிளை என்‌ கிளை; என்‌ சுற்றம்‌ உன்‌ 
அற்றம்‌” என்று சொல்கிறான்‌. இங்கே, “என்‌ சுற்றம்‌ உன்‌ 
சுற்றம்‌?” என்று சொன்னானே அன்றி, என்‌ பகைவர்‌ உன்‌ 
பகைவர்‌?” என்று சொல்லவில்லை. அதாவது தன்‌ பகை 
அனாகிய இராவணனை அவனும்‌ பகைவனாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று இராமன்‌ நிபந்தனை போடவில்லை. சுக்கிர 
வனின்‌ மனைவியை வாலி கவர்ந்துள்ளான்‌ என்ற செய்தியை 
இராமன்‌ முதலில்‌ அறியவில்லை. அறியாத நிலையில்‌ சரணா 
கதியை ஏற்றுக்‌ கொண்டானேயன்றி வாலியைக்‌ கொல்வதாக 
வாக்களிக்கவில்லை. “உன்னைத்‌ துன்புறுத்தியவர்‌ என்னைத்‌ 
துன்புறுத்‌ தியவர்‌,”? என்றுதான்‌ சொல்கிறான்‌. துன்புறுத்தி 
யவரைச்‌ சமாதான முறையிலும்‌ வழிக்குக்‌ கொண்டு 
வரலாம்‌; சண்டையிட்டும்‌ கொண்டு வரலாம்‌. எப்படிக்‌ 
கொண்டுவரலாம்‌ என்று தீர்மானிக்கும்‌ உரிமையை இழந்து 


29 


விடாமலேதான்‌ இராமண்‌ சுக்கிரீவனுக்கு முதலில்‌ சரணாகத 
அளித்திருக்கிறான்‌. 

அநுமன்‌ சுக்கிரீவனின்‌ மனைவியை வாலி களங்கப்படுத்‌ இ: 
விட்டான்‌ என்று சொன்னதும்‌ நிலை மாறுகிறது. ஒருவன்‌ 
தாரத்தை மற்றொருவன்‌ கவர்ந்து கொண்டான்‌ என்று கேட்‌ 


டாலே இராமனுக்குச்‌ சினம்‌ பொங்கும்‌, இதனையே கம்பன்‌, |. 


**வையம்‌ நுங்கிய வாயிதழ்‌ துடித்தது; | கண்கள்‌ ஆம்பல்‌ 
போதெனச்‌ சிவந்த” என்று சொல்கிறான்‌. தனக்கு உரிய 
அரசினைத்‌, தாய்‌ வரம்‌ கொண்டாள்‌ என்பதற்காக உரியனல்‌' 
லாத தன்‌ தம்பிக்கு வழங்கிய பெருந்தகையாளன்‌ இராமன்‌. 
இப்படிப்‌ பட்டவன்‌ தனக்கு உரியள்‌ அல்லளாகிய [தம்‌ பியின்‌ 
மனைவியை ஓர்‌ அண்ணன்‌ கவர்ந்து கொண்டான்‌ என்னும்‌ 
செய்தியை எப்படிப்‌. பொறுத்துக்‌ கொள்வான்‌ எனக்‌ கம்பன்‌ 
கேட்கிறான்‌. நடுவில்‌ உள்ள பாடல்‌ மிக முக்கியமானது. 


இராவண வதமே, இராமனின்‌ அவதார நோக்கம்‌ 
என்று பெரதுவாகச்‌ சொல்வதுண்டு. ஆனால்‌ கம்பன்‌, 
1*இராமாவதாரம்‌ இதற்காக மட்டும்‌ வந்ததன்று. உலகில்‌ 
எங்கெங்கு மறம்‌ நிகழ்ந்தாலும்‌, ஆங்குச்‌ சென்று மறத்தை 
ஒழித்து, அறத்தை நிலை நாட்டுதலே அவதாரத்தின்‌, 
நோக்கமாகும்‌”? என்று கூறுகிறான்‌. வைகுண்டத்திலிருந்து 
இப்புவிக்கு வந்து தன்‌ பொன்னடிக்‌ கமலம்‌ சிவப்ப நடந்தது 
தன்‌ மனைவியை அபகரித்த இராவணனைக்‌ கொல்வதற்காக 
மட்டும்‌ என்று சொன்னால்‌ போதுமா? எங்கு மறம்‌ நடந்தா: 
லும்‌ அதை ஒழிப்பதற்கென்றால்தானே அவதாரத்திற்குச்‌ 
சிறப்பு. இராவணனையே நினைந்து செயலாற்றினான்‌ என்ப தில்‌ 
இராமனுக்குப்‌ பெருமை இல்லை. இதனாலேயே கம்பன்‌ இம்‌ | 
மூன்று பாடல்கள்‌ மூலம்‌ பிறனில்‌ விழைதல்‌ என்னும்‌ ன! 
குற்றத்தை எடுத்துக்காட்டி, இராவண வதத்‌ தொடர்‌ 
பில்லாமலே, “பிறனில்‌ விழைவோன்‌ எத்தனை பெரியவனாக. 
இருப்பினும்‌. அவனைத்‌ தண்டிப்பது?” என இராமன்‌ முடிவு, 
செய்கிறான்‌ எனக்‌ கூறுகிறான்‌. | 


77) oh 


நன்‌ 


= 


7 


wr 


Bp ETE ire 


7 E60 


30 


நிகழ்ச்சியின்‌ தொடர்பில்‌ அழுந்திய நம்‌ உள்ளம்‌, இராவண 
அதம்பற்றி இதன்கண்‌ வரும்‌ பாடல்களையே குறியாகக்‌ : 
-கொண்டு வாலி வதத்தைத்‌ தீர்மானிக்க முயல்கிறது. கவிஞ 


னின்‌ உள்ளத்தை நோக்க வேண்டும்‌. எந்தப்‌ பாடலுக்கு 


உயிர்‌ கொடுத்துப்‌ பேசுகிறான்‌ எனத்‌ தெரிந்து நாம்‌ 


முடிவுக்கு வரவேண்டும்‌. 


“கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 


. களை கட்டதற்கு நேர்‌” என்பது குறள்‌. இதற்குப்‌ பரிமேல 
| .ழகர்‌ உரை எழுதும்‌ போது, “கொடியவர்க்கு வேந்தன்‌ 
' கொலைத்‌ தண்டனை அளிக்கலாம்‌. கொடியவர்‌ யாரென்றால்‌ 
! தீக்கொளுவுவார்‌, சூறையாடுவார்‌, பிறனில்‌ விழைவார்‌...... 


எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. “பிறனில்‌ விழைதல்‌,” கொலைத்‌ 


தண்டனைக்குரிய ஒரு குற்றம்‌ என்பது இதனால்‌ புலனாகும்‌. 


அன்றும்‌ பிறனில்‌ விழைதல்‌ பெருங்குற்றமே; இன்றும்‌ அது 
பெருங்குற்றமாகவே கருதப்படுகிறது. ஐரோப்பிய நாடு 
களில்‌ வலிந்து பிறனில்லைக்‌ கெடுத்தால்‌ ஏழு ஆண்டுகளுக்குக்‌ 
குறையாமல்‌ சிறை தண்டனை விதிக்கிறார்கள்‌. நம்‌ நாட்டி 
லும்‌ இன்றும்‌ சட்டத்தில்‌ இதற்கு ஏழு ஆண்டுத்‌ தண்டனை 
விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்‌ பெண்‌ உறவு முறைகளில்‌ 
மிகுந்த தாராளப்‌ போக்கு வேண்டும்‌ என்று சொல்லப்படுகிற 
இக்காலத்திலும்கூடப்‌ பெண்ணை இழிவுபடுத்தும்‌ இச்செய 


_.லுக்குக்‌ கடும்‌ தண்டனை விதிக்க வேண்டும்‌ என்றே உலகம்‌ 


கருதுகிறது. 
வான்மீகம்‌ சுக்கிரீவன்‌ மனைவியை வாலி கொண்டது 


குற்றம்‌ எனச்‌ சொன்னாலும்‌, பின்னர்‌ வாலியின்‌ மனைவியாகிய 
,தாரையைச்‌ சுக்கிரீவன்‌ மனைவியாகக்‌ கொண்டான்‌ என்று 


சொல்லுகிறது. இதற்கு அமைதி காணுகின்ற வடமொழி 
யாளர்கள்‌, ஒருவன்‌ மனைவியை அவன்‌ உயிரோடு உள்ள 


“போது தான்‌ தாரமாகக்‌ கொள்ளக்‌ கூடாது; உரியவன்‌ 


இறத்தபின்னர்‌ அவள்‌ அனுமதியின்‌ பேரில்‌ மனைவியாக்கிக்‌ 


அகாள்ளலாம்‌ என்று கூறுகின்றனர்‌. இதனால்‌ வான்மீகம்‌ 


31 


யவிறனில்‌ விழையாமை என்னும்‌ அறத்தை அசைவில்லாத ஒரு 
பேரறமாகக்‌ கொள்ளாமல்‌ மாற்றிக்‌ கொள்ளத்தக்க நெகிழ்ந்த 
ஓர்‌ அறமாகவே கொள்கிறது என்பது தெளிவு. கம்பனுக்கு 
இது. உடன்பாடன்று; பிறனில்‌ விழையாமை என்னும்‌ அறம்‌ 
எவ்வாற்றானும்‌ தளர்வின்றிக்‌ கடைப்பிடிக்கப்பட வேண்டும்‌ 
என. அவன்‌ எண்ணுகிறான்‌. தன்‌ காவியம்‌ இவ்வறத்தின்‌ 
சிறப்பை எடுத்துக்‌ காட்டும்‌ ஒன்றாக இருக்க வேண்டும்‌ என்று 
விழைந்து இக்கிட்கிந்தா காண்டத்தில்‌ அதனை வலியுற 
எடுத்துப்‌ பேசுகிறான்‌. ப்பிறனில்‌ விழையாமை என்னும்‌ 
அறத்தை வலியுறுத்திப்‌ பேசுதற்கு இராவணனின்‌ நிலை முழு 
மையும்‌ இடம்‌: தரவில்லை. சீதையை இராவணன்‌ தூக்கிச்‌ 
சென்று சிறை வைத்திருப்பது பிறனில்‌ விழைதல்‌ என்னும்‌ 
குற்றமே. ஆனாலும்‌, அவளை அவன்‌ களங்கப்படுத்தாமையால்‌ 
குற்றத்தின்‌ கொடுமை குறைந்து போகிறது. வாலியேர 
சுக்கிரீவன்‌ மனைவியைக்‌ களங்கப்படுத்‌ தியிருப்பதால்‌, பிறனில்‌ 
விழைதல்‌ என்னும்‌ குற்றம்‌ முழுமை பெற்றுவிடுகிறது 
எனக்‌ கம்பன்‌ கருதுகிறான்‌. இதனால்தான்‌ இக்‌ 
குற்றத்தை மன்னிக்கமுடியாத பெரும்‌ குற்றம்‌ என அவன்‌ 
இக்காண்டத்தில்‌ எடுத்துக்‌ காட்ட முனைகிறான்‌. இதனாலேயே 
இராமன்‌, அநுமன்‌ : வாயிலாக இச்‌ செய்தியை அறிந்‌ 
ததும்‌, வாலி மன்னிப்புக்குத்‌ தகுதியற்றவன்‌; கொலைத்‌ 
தண்டனைக்கு உரியவன்‌ என்னும்‌ முடிவுக்கு வந்துவிடுகிறான்‌. 

வாலியை அழைத்து, **அநுமன்‌ சொல்லிய அனைத்தும்‌, 
உண்மைதாமா? நீழஏன்‌ இக்குற்றத்தைச்‌ செய்தாய்‌??? என 
விளக்கம்‌ கேட்காமல்‌ ஒருதலைப்பட்சமாக இராமன்‌ இம்முடி, 
வுக்கு வரலாமா என்னும்‌ ஐயம்‌ நமக்கு எழக்கூடும்‌. 

அநுமன்‌ பொய்யுரைக்க மாட்டான்‌ என நம்பி இராமன்‌ 
இம்முடிவுக்கு வந்தான்‌ எனச்‌ சிலர்‌ சொல்வதுண்டு, “*பொய்‌ 
விலாதவன்‌ வரன்முறை இம்மொழி புகல”? என்று கம்பன்‌ 
அநுமனைச்‌ சுட்டுவது உண்மைதான்‌. ஆனால்‌ இராமன்‌ 
அநுமன்‌ வாக்கை மட்டும்‌ நம்பி இம்‌ முடிவுக்கு வரவில்லை. 


இல்‌ 


: 
1 
2 
. 


82: 


வாலியைப்‌ பற்றிய விவரங்களை அநுமன்‌ சொல்லிவரும்‌ 
போது, அவன்‌ நடுநிலை தவராமல்‌ சொல்லுகிறான்‌ என்பது 
இராமனுக்குப்‌ புலனாகிறது. வாலியின்‌ சிறப்புக்களை எல்லாம்‌ | 
அநுமன்‌ முதலில்‌ எடுத்து மொழிகிறான்‌. அவனால்‌ எழுபது. 
வெள்ளம்‌ வானர சேனையும்‌ மரணபயம்‌ இன்றி வாழ்கின்றது 
என அநுமன்‌ சொன்னதிலிருந்து; வாலி சிறந்த ஓர்‌ அரசன்‌ 
என்பதை இராமன்‌ உணர்கிறான்‌. **நாலு வேதங்களுக்கும்‌ 
வேலி?” ஆக வாலி விளங்குகிறான்‌ என அநுமன்‌ சொன்னதிலி 
ருந்து வேத சாத்திரங்களை நன்கு உணர்ந்தவன்‌ வாலி 
என்பது இராமனுக்குப்‌ புலனாகிறது. பிலத்துவாரத்தை 
அடைத்து விட்டுச்‌ சுக்கிரீவன்‌ அண்ணனைப்‌ பற்றிய கவலை 
ஏதுமின்றி அரசாட்சி புரிந்திருக்கிறான்‌ என்பதையும்‌ அந 
மன்‌ வாக்கு புலப்படுத்துகிறது. எவ்வளவோகூவியும்‌ சுக்கிர: 
வனோ அவனது ஆட்களோ பிலத்துவார அடைப்புகளை நீக்க 
வரவில்லை என அநுமன்‌ சொல்லுகிறான்‌. சுக்கிரீவன்‌ இவ்விடத்‌ 
தில்‌ நடந்துகொண்டது தவறு என்பதை அநுமன்‌ வாக்கே 
தெளிவாக்குகிறது. அநுமன்‌ பொய்‌ சொல்பவனாக இருந்தால்‌ 
இதனை மறைத்து வேறுவிதமாகச்‌ சொல்லியிருப்பான்‌. சுக்கிர” 
வனின்‌ குறையையும்‌ நிறையையும்‌ ஒளிக்காமல்‌ அநுமன்‌, 
சொன்னதால்‌ அவனிடத்தில்‌: இராமனுக்கு நம்பிக்கை பிறக்‌ 
கிறது. ர , 
சுக்கிரீவனின்‌ குறைகளுக்கா | மட்டும்‌ வாலி அவனை 
சினந்திருப்பானனால்‌ வாலியைக்‌ கொல்லவேண்டும்‌ 
என்னும்‌ முடிவுக்கு இராமன்‌ ஒரு போதும்‌ வந்திருக்க 
மாட்டான்‌. இருவரையும்‌ அழைத்துச்‌ கடத்தப்‌ என்றே 
கருதியிருப்பான்‌. ஆனால்‌ இறுதியில்‌ அநுமன்‌) _ருமையை 
வாலி கவர்ந்து கொண்டான்‌ என்று, |,சொன்ன பிற்பாடு 


தான்‌ இராமன்‌ வேறு முடிவுக்கு வருகிறான்‌ சுக்கிரீவன்‌: 
முன்னிலையிலேயே அவன்‌ மனைவியை வாலி களங்கப்‌ 
படுத்திவிட்டான்‌ எனச்‌ சொல்வதென்றால்‌ அது உண்மை 
யாகவே இருக்க. வேண்டும்‌. எவ்வளவு கடையவனும்‌ கூட 
உடையவன்‌ முன்னிலையில்‌ நேர்மைக்குப்‌ புறம்பாக அவண்‌ 


33 


மனைவியை மற்றொருவன்‌ களங்கப்படுத்தி விட்டான்‌ என்று 
சொல்லமாட்டான்‌. இராமனுக்குச்‌ சினம்‌ ஊட்டவேண்டும்‌ 
என்று கருதியிருந்தால்கூட அவனைச்‌ சிறைப்படுத்தியுள்ளான்‌ 
என்று சொல்வானே தவிர, களங்கப்படுத்திவிட்டான்‌ என்று 
சொல்ல மாட்டான்‌. இதனால்‌ அநுமனின்‌ வாக்கை இராமன்‌ 
முற்றிலும்‌்உண்மை. என்றே கொள்ள வேண்டியவனாகிறான்‌ : 
இனி வாலியை அழைத்து விளக்கம்‌ கேட்பது பயனற்றது. 
இராவணன்‌ சீதையைச்‌ சிறை வைத்திருந்தாலும்‌, களங்கப்‌ 
படுத்தாமல்‌ வைத்திருந்ததால்‌ அங்தகனைத்தூது அனுப்பிச்‌ 
சீதையைவிடுவிக்குமாறு கேட்டான்‌. ₹* இன்று போய்‌ நாளை 
வா?” என்று இராவணனைத்‌ திருப்பி அனுப்பினான்‌. ஆனால்‌ 
வாலியோ உருமையைக்‌ களங்கப்‌ படுத்திவிட்டதால்‌ இவ்‌ 
விதமான சமாதான முயற்சிகளுக்கு அறவே இடமில்லாமல்‌ 


போகிறது. பிறன்‌ மனைவியைக்‌ கெடுத்தவனை அழைத்‌ துச்‌? 


சமாதானம்‌ | கேட்டால்‌ அவன்‌ அக்குற்றத்தை ஒப்புக்‌ 
கொண்டு _ சரணாகதி "வேண்டினால்‌ என்ன _ செய்வ வது. 


தாலும்‌, அவனுக்குச்‌ சரணாகதி அனத்த பதவி வன ட்‌ 
ஆனால்‌ பிறனில்‌ 'விழைந்தோனுக்குச்‌ சரணாகத. அளித்தால்‌. 
[ணு னர டட 


அக்குற்றம்‌ மன்னிக்கப்படக்கூடிய ஒன்று என்று உலகம்‌ 


கருதநேரிடும்‌. உய்தியில்லாத குற்றமாகப்‌ பிறனில்‌ விழைதலை 
இராமன்‌ ௧௫ பன்‌ கருதுகிறான்‌, ர்‌. வாலிக்குச்‌ சந்தர்ப்பம்‌ ம்‌ வழங்கினால்‌ 
அவன்‌ , இக்குற்ற்த்திற்காகத்‌ தண்டிக்கப்படாமல்‌ தப்பிக்‌ 
கொள்ள இடம்‌ உண்டு. வாலி மிக உயர்ந்தவன்‌. ஆனால்‌ 


அவன்‌ அறிவு புலனாசையால்‌ மாசுண்டிருக்கிறது. ஒப்பற்ற, 


உடல்வலிமை காரணமாக அவன்‌ இதனை உணராமல்‌ இருக்‌ 
கிறான்‌. மன்னிப்பு அவித்தால்‌ அவன்‌ அறிவில்‌ படிந்துள்ள 
இக்கறை நீங்காது ; தண்டித்தால்தான்‌ நீங்கும்‌. உடல்‌ 
வலிமை பற்றிய அவன்‌ செருக்கு ஒழிந்தால்‌ அன்றி இக்‌ 
குற்றத்திற்கு அவன்‌ கழிவிரக்கம்‌ கொள்ளமாட்டான்‌. 


3 
௫௨ ன்‌ : ஒகர அத்‌ வாம்‌ 
| இரயன்‌ த்‌ 


ற 


|x 
| 


ரர 


i 

34 
மன்னிப்பு அளிக்காமல்‌ அவன்‌ உடல்‌ வலிமையை அழித்தால்‌ 
அவன்‌ அறிவை மறைத்துள்ள செருக்கு நீங்கும்‌. மற்ற | 
நலங்களால்‌ சிறந்துள்ள அவன்‌ தண்டனை பெற்றால்‌ உடனே } 
வீடுபேறு அடையும்‌ நிலைக்குத்‌ தகுதி உள்ளவன்‌ ஆகிவிடு | 
வான்‌. நெருப்பில்‌ போடப்படும்‌ பொன்‌ மாச நீங்கி ஒளி | 
வீசுவதுபோலத்‌ ' தண்டிக்கப்படுகிற வாலி மாசுநீங்கி ஞான : 
ஒளி வீசப்‌ பெறுவான்‌ என இராமன்‌ கருதுகிறான்‌. குற்றத்திற்‌ 
குரிய தண்டனையை அளிக்காமல்‌ வாலிக்குச்‌ சரணாகதி அளிப்பது 
அவன்‌ ஈடேற்றத்தைக்‌ கெடுக்கும்‌ என்பது இராமன்‌ கருத்து. 
இக்காரணங்களாலேயே வாலியை அழைத்துப்‌ பேச இராமன்‌ 
விரும்பவில்லை. இவ்வாறு முடிவு செய்வது இராமனைப்‌ 
போன்ற அறத்தின்‌ நாயகர்களுக்கு ஏற்றதொன்றே என்று 
நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. உலகியல்‌ மொழியில்‌ சொல்வ 
தென்றால்‌, இராணுவ நீதிமன்றத்தில்‌ எடுக்கும்‌ போர்க்கால 
முடிவு போன்றதே இராமன்‌ எடுத்த முடிவர்கும்‌, (இதுமன்‌, 
சுக்கிரீவனின்‌ மனைவியை வாலி களங்கப்படுத்தி. விட்டான்‌ 
என்று சொன்னவுடனேயே, “இராமன்‌ இராணுவ வ நீதி மன்றம்‌ 
முடிவுக்கு வருவதைப்போலத்‌ தானும்‌ ஒரு முடிவுக்கு வந்து 
பின்வருமாறு தெரிவிக்கிறான்‌. 


: உலகம்‌ ஏழினோடும்‌ ஏழும்வந்து அவன்‌ உயிர்க்கு உதவி 
விலகும்‌ என்னினும்‌ வில்லிடை வாளியின்‌ வீட்டித்‌ 
தலைமையாடு நின்‌ தாரமும்‌ உனக்கின்று தருவேன்‌ 
புலமை யோய்‌ அவன்‌ உறைவிடம்‌ காட்டென்று 

புகன்றான்‌ ?”, 
₹* உனக்குத்‌ தாரம்‌ மீட்டுத்‌ தருவேன்‌, ”” என்று சொல்வது 
பொருத்தமே. உருமை கற்பழிக்கப்பட்டிருந்தாலும்‌, அவன்‌ 
வாலியால வலிந்து கற்பழிக்கப்பட்டவளாதலால்‌ மன்னிப்புப்‌ 
பெறவும்‌ திருப்பி ஏற்றுக்‌ கொள்ளப்படவும்‌ தகுதி பெற்றவள்‌. 
அகலிகையை அவ்வாறுதான்‌ ஏற்கும்படி விசுவாமித்திரன்‌ 
இராமனாடு சென்று கெளதமனிடம்‌ தெரிவிக்கிறான்‌. 
₹* நெஞ்சினால்‌ பிழைப்பில்லாளை ஏற்றருள்‌ ?? என்பது 


335 


விசுவாமித்திரன்‌ வாக்கு, - உருமையை மீட்டுத்‌ தருவதாகச்‌ 
சொன்ன : இராமன்‌, * தலைமையையும்‌, உனக்குத்‌, தரு. 
வேன்‌,” என ஏன்‌ சொல்லுகிறான்‌ ? 


இராவணனின்‌ வதைக்கு எழுபது : வெள்ளம்‌ சேனை: 


வேண்டும்‌ என்பதற்காகவோ,சீதையைத்‌ தேடுவதற்கு வானரச்‌ 
சேனைதேவை என்பதற்காகவோ இராமன்‌ அவ்வாறு கூறு 


கிறான்‌ என நாம்‌ கொள்ளக்கூடாது. , கலன்காண்‌ படலத்தில்‌, 


அநுமன்‌ இவ்வாறு சொல்வது உண்மையே. ஆனால்‌ இங்கே, 
££ தலைமை தருகிறேன்‌, என்று இராமன்‌ சொல்லும்பொழுது 
சீதையைத்‌ தேடுவதுபற்றி எண்ணியதாகச்‌ சிறு ;குறிப்புக்‌ 
கூடக்‌ . காணவில்லை. பிறன்தாரம்‌ வவ்வினான்‌ என்னும்‌ 
சொல்லே இராமனை இவ்வாறு சொல்லச்‌ செய்தது என்றே 
கம்பன்‌ பாடலை அமைத்திருக்கிறான்‌. பிறனில்‌ விழைந்த 
ஒருவன்‌ அரசாள, உரிமையற்றவன்‌ என்பது இராமன்‌ முடிவு. 
£*வாலியைக்‌ கொன்றால்‌ பின்‌ கிட்கிந்தையை ஆள்வது யார்‌??? 
என்ற வினா எழும்‌. -இங்கே கம்பன்‌ அரசியல்‌ நுணுக்கத்‌ 
தோடு பேசுகிறான்‌: அநுமன்‌ வாக்கில்‌ பின்வரும்‌ கருத்துக்‌ 
கள்‌ வெளியாகி உள்ளன. 

££ அன்னவன்‌ எமக்கு அரசனாகவே இன்னவன்‌ இளம்‌ 
பூதம்‌ இயற்றும்‌ நாள்‌ ?' என்பது ஒரு கருத்து. வாலி 
அரசனாக இருக்கும்போது, சுக்கிரீவனுக்கு . இளவரசுப்‌ பட்டம்‌ 
கட்டியிறுக்கிறான்‌. இதனையே ** இன்னவன்‌ இளம்‌ பதம்‌ 
இயற்றும்‌ நாள்‌ ?' என அநுமன்‌ தெரிவிக்கிறான்‌. வரலியே 


சுக்கிரிவனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டியிருப்பதால்‌ வாலிக்‌ | 


குப்பின்‌ சுக்கிரீவனே அரசுரிமை ஏற்க உரியவன்‌ ஆகிறான்‌. 
யிலத்துவாரத்தனுள்‌ வாலி: இருந்தபோது சுக்கிரீவனும்‌, 
அதனுள்‌ செல்ல முற்படுகிறான்‌, அப்போது, 
... 11 தடுத்து வல்லவர்‌ தணிவு செய்துகோய்‌ 
எடுத்த வேலைஓர்‌ இயைவி னால்‌ இயைந்து 
அடுத்த காவலும்‌ அரிகள்‌ ஆணையால்‌ 
கொடுத்த துண்டிவன்‌ கொண்டனன்‌ கொலாம்‌? 


36 - 
என அநுமன்‌ தெரிவிப்பது மற்றொரு கருத்தாகும்‌. இதில்‌ 
சுக்கிரீவனைக்‌ குரக்கின அமைச்சர்களும்‌ பெரியோர்களும்‌! 
அரசேற்க வற்புறுத்தினர்‌ என்றும்‌ அரிகள்‌ ஆணையால்‌' 


்‌.. | சுக்கிரீவன்‌ அதனை ஒருவாறு ஏற்றான்‌ என்றும்‌ தெரிவிக்கப்படு 


கிறது. அரிகள்‌ என்றால்‌ குரங்குகள்‌. ஆகவே, கிட்கிந்தையில்‌, 


| உள்ள குடிகளாகிய குரங்குகளின்‌ ஒப்புதலின்‌ பேரிலேயே, 
சுக்ரீவன்‌ அரசேற்றிருக்கிறான்‌. அமைச்சர்கள்‌, சான்றோர்கள்‌, 
| ! குடிகள்‌ ஆகியோரின்‌ முழுச்‌ சம்மதம்‌ பெற்றே சுக்கிரீவன்‌ 
அரசுக்‌ கட்டில்‌ ஏறியிருக்கிறான்‌. : வாலி இல்லாதபோது, 


| அங்கதனை அரசு கட்டில்‌ ஏறுமாறு அமைச்சர்களோ சான்றோர்‌ 


களோ மக்களோ ஆணையிடவில்லை. தனக்குப்பின்‌ அரசாள்வ. 
தற்கு அங்கதன்‌ இளைஞன்‌ ஆதலால்‌ அவன்‌ தகுதியில்லை? 
என்றும்‌, தம்பி சுக்கிரீவனே தகுதி படைத்தவன்‌. என்றும்‌. 
வாலி கருதி அவனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டியிருக்கிறான்‌ - 
இதனால்தான்‌ அமைச்சர்களும்‌ சான்றோர்களும்‌ மக்களும்‌ 
சக்கிரீவனைப்‌ பதவி ஏற்கச்‌ செய்திருக்கின்றனர்‌. வாலி 
இரும்பி வந்ததும்‌ சுக்கிரிவனைத்‌ துரத்தியதுமட்டும்‌ இன்றி! 
அமைச்சர்‌ குழுவையும்‌, துரத்தியிருக்கிரான்‌. அமைச்சர்‌ குழு, 
சுக்கிரீவனோடு வந்து ருசியமுக மலையில்‌ தஞ்சம்‌ புகுந்திருக்‌ 
கிறது. சுக்கிரிவன்‌ அமைச்சர்களோடுகூடிய ஒருவனாகவே, 
அம்மலையில்‌ தங்கியிருக்கிறான்‌ . மராமரச்‌ சோதனை நடத்தக்‌ 
கருதிய சுக்கிரீவன்‌ தன்‌ அமைச்சர்‌ குழுவை ஆலோசிக்க, 
வேண்டும்‌ என இராமரிடத்‌ தில்‌ . மொழிவதைப்‌ பார்க்கிறோம்‌. 
இவ்விடத்தில்‌ கம்பன்‌, ; 
“- அனைய ஆண்டு உரைத்து அதுமனே முதலிய அமைச்சர்‌. 
நினைவும்‌ கல்வியும்‌ நீதியும்‌ சூழ்ச்சியும்‌ நிறைந்தார்‌ | 
எனையர்‌ ௮ன்னவரோடும்‌ வேறு இருந்தனன்‌ இரவி ' 
தனயன்‌ அவ்வழிச்‌ சமீரணன்‌ மகன்‌ உரைதருவான்‌ ”* 
"எனக்‌ கூறுகிறான்‌. அதநுமனே முதலிய அமைச்சர்‌ என்பதால்‌ 
அநுமன்‌ முதல்‌ அமைச்சராக இருக்கிறான்‌ என்பதும்‌ தெரி 
கிறது. சுக்கிரீவன்‌ அமைச்சரவையோடு கூடியே ருசியமுக 


மைக்‌ : 11-19 


“சட உ): | 


87 


மலையில்‌ இருந்ததால்‌ அங்கே வாலியால்‌ விரட்டப்பட்ட ஓர்‌ / 
அரசாங்கம்‌ இயங்குகிறது என்பது புலனாகும்‌. வாலி கொல்லப்‌ | 
பட்டால்‌ இம்‌ மலையில்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிற அரசாங்கம்‌ 
தான்‌ பதவி ஏற்கவேண்டும்‌. குரக்கினக்‌ .குடிகளும்‌ அம்மலை ள்‌ 
நில்‌ ஓரளவு சுக்கிரீவனோடு இருந்திருக்கின்றன என்பதை, 

“ ஆயிடை அரிக்குலம்‌ ௮சணி அஞ்சிட 

வாய்திறந்து ஆர்த்தது... ...”” 

எனக்‌ கூறுவதிலிருந்து அறியலாம்‌. 
இராமன்‌ அமைச்சரோடு கூடிய சுக்கிரீ வனின்‌ அரசை, 
மலைமீது கண்ணுறுகிறான்‌. பிறனில்‌ விழைந்த வாலியைக்‌ 
கொன்றதும்‌, சட்ட அடிப்படையில்‌ அமைந்த இவ்வரசே, 
யதவி ஏற்கத்‌ தக்கது என முடிவு செய்கிறான்‌. இதனாலேயே 
**தலைமையோடு நின்தாரமும்‌ உனக்கு இன்று, தருவேன்‌? * 
என்று கூறுகிறான்‌. 

“பதினான்கு லோகங்கள்‌ வந்து எதிர்த்தாலும்‌, 
-வாலியைக்‌ கொன்று தலைமையும்‌, தாரமும்‌ தருவேன்‌ ?” என 
இராமன்‌ சொல்லியதைக்‌ கேட்டுச்‌ சுக்கிரீவன்‌ பேருவகை 
கொள்கிறான்‌. ஆனால்‌, அதே சமயம்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ ஓர்‌ 
ஐயப்பாடு தோன்றுகிறது, வாலியோ அளவற்ற பலம்‌ 
வாய்ந்தவன்‌. அவனை இராமனால்‌ கொல்ல முடியுமா? இந்த 
ஐயப்பாடு சுக்கிரீவனுக்கு எழுந்த தில்‌ வியப்பில்லை. அநுமன்‌ 
திரு தெடுமாலே இராமனாக அவதரித்தான்‌ என்பதை 
இராமனைப்‌ பார்த்த மாத்திரத்திலேயே உணர்ந்து கொள்‌ 
கிறான்‌. சுக்கிரீவனிடத்தும்‌, அவ்வுணர்வு அரும்பியிருக்கிறது. 
ஆனால்‌ முழுதும்‌ மலராது, ஐயப்பாட்டால்‌ தடையுண்டு கிடக்‌ 
கிறது, சுக்கிரீவனின்‌ நிலைமையை இவ்விடத்தில்‌ நாம்‌ 
தோக்க வேண்டும்‌. வாலி வேதங்களைக்‌ கரை கண்டவன்‌. 
அநுமனும்‌ அதேபோல வேத நூற்பயிற்சி மிக்கவன்‌. சுக்கிர 
வனே அவ்வளவு மேம்பாடு பெற்றவன்‌ அல்லன்‌, அவன்‌ 
பிறப்பால்‌ விலங்காகவும்‌, உணர்வால்‌ மனிதனாகவும்‌ விளங்‌ 
குகிறான்‌. விலங்குப்‌ பிறப்புக்குள்ள வாசனையும்‌ மனிதப்‌ பிறப்‌ 


38 


மூக்குள்ள உணர்வும்‌. சுக்கிரீவனிடம்‌ அமைந்துள்ளன்‌.. இத்‌ 
நிலையில்‌ இராமனின்‌ ஆற்றல்‌ பற்றி மனித 'நிலைக்குரிய- சந்‌ 
ல்‌ உணர்வோடு அவன்‌ சிந்திப்பது இங்கை ஆகும்‌. 

. : அநுமன்‌ சுக்கிரீவனின்‌ ஐயப்பாட்டை நன்கு அறிந்து 
பேச்சைத்‌ துவங்குகிறான்‌. ' **இராமனின்‌ ' கையிலும்‌ காலிலும்‌ 
சங்கு சக்கரக்‌ குறிகள்‌ உள்ளன; வேறு யாருக்கும்‌ இக்‌ குறிகள்‌ 
இல்லை; இராமன்‌ இரு நெடுமாலே ஆவான்‌; சிவபெருமானின்‌ 
வில்லை முறித்தவன்‌ இராமன்‌. என்‌' தந்தையாகிய வாயு 
பகவான்‌ வந்திருப்பவன்‌ . திரு நெடுமாலாக இருந்தால்‌ 
அவனைக்‌ கண்டதும்‌ என்‌ உள்ளத்தில்‌ பெரியதோர்‌. அன்பு 
தோன்றும்‌ என்று கூறியிருக்கிறான்‌. அது போலவே இராமனைக்‌ 


, கண்டதும்‌ என்‌ எலும்பு உருகியிருக்கிறது. நீ சந்தேகப்பட்‌ 


| 


மால்‌ இராமனின்‌ வலியை அறிவதற்கு ஓர்‌ உபாயம்‌: உண்டு. 
மராமரங்கள்‌ ஏழையும்‌ இராமனின்‌ அம்பு துளைக்குமானால்‌ 


. வாலி நெஞ்சையும்‌ அது துளைக்கும்‌ என உறுதியாகக்‌. கொள்‌ 


எலாம்‌”? என்று அதுமன்‌ கூறுகிறான்‌. இதனைக்‌ கேட்ட சுக்கி 
ரீவன்‌ கலக்கம்‌ தீர்ந்து, *“நல்ல யோசனைகூறினாய்‌'” என அநு 
| மன்‌ தோள்களைத்‌ தழுவி, இராமனிடம்‌ செல்கிறான்‌. * “ஐய, 
இம்‌ மராமரங்கள்‌ ஏழினையும்‌ உன்‌ அம்பு துளைக்குமானால்‌ என்‌ 
மனத்தில்‌ உள்ள கவலை நீங்கும்‌?” என்று சுக்கிரீவன்‌ 
இராமனிடம்‌ கூறுகிறான்‌ . 

புன்‌ முறுவல்‌ பூத்த இராமன்‌ தன்‌ சிலை நாணை ஏற்றி 
மராமரத்தை நோக்கிச்‌ செல்கிறான்‌. : அவன்‌ ; நாணொலியே 
பெரியதோர்‌ கலக்கத்‌ ைைத விளைவிக்கிறது. இலக்குவன்‌ 
ஒருவன்‌ மட்டும்தான்‌ பக்கத்தில்‌ நிற்கிறான்‌. நாணொலி 
கேட்ட சுக்கிரீவன்‌ அநுமன்‌ முதலியோர்‌ என்ன. ஆனார்கன்‌ 


என்று சொன்னால்‌ அது அவர்களுக்கு இகழ்ச்சியை உண்டாக்கு . 


மரதலால்‌ **சொல்லாது விடுகிறேன்‌!” எனக்‌ . கம்பன்‌. கூறு 
கிறான்‌. பயத்தினால்‌ ஓடி ஒளிந்து. கொண்டார்கள்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. இராமனின்‌ அம்பு மராமரங்கள்‌ ஏழையும்‌ 
ரு நொடியில்‌ துளைத்துக்‌ கீழுலகம்‌ ஏழையும்‌ உருவி வேறு 


39 


ஏழ்‌ என்னும்‌ எண்‌ உள்ள பொருள்கள்‌ இல்லாமையால்‌ இர௱ஈ? 
மனின்‌ அம்பறாத்‌ ' தூணியைத்‌ திரும்ப வந்தடைந்தது: 
எனக்‌ கம்பன்‌ கூறுகிறான்‌. இதனைக்கண்ட சுக்கிரீவன்‌, இராமன்‌. 
முழுமுதற்‌ பொருளே என்று தெளிகிறான்‌. திரும்பி வரும்‌: 
பொழுது, இராமன்‌ துந்துபிமலையைக்‌ கண்ணுறுகிறான்‌. அம்‌. 
மலைபற்றிய விவரத்தைச்‌ சுக்கிரீவனிடம்‌ வினவுகிறான்‌. “*துந்‌- 
துபி என்னும்‌ அசுரன்‌ தம்மோடு சண்டைக்கு வருமாறு தேவர்‌” 
முதலியோரை அழைக்க அவர்கள்‌, **வாலியோடு சென்று: 
சண்டைசெய்‌””? என ஆற்றுப்படுத்த கிட்கிந்தை வந்து வாலி : 
யோடு பொருது மாண்டான்‌. அவன்‌ உடல்‌ எலும்பு மலை: 
யெனக்கிடக்கின்றது. இம்மலை மதங்கமுனிவர்‌ ஆசிரமத்திற்குப்‌. 
பக்கத்தில்‌ வீழ்ந்ததால்தான்‌ அவர்‌ . கோபங்கொண்டு, வாலி 
யைச்‌ சபித்தார்‌ ?” எனச்‌ சுக்கிரீவன்‌ கூறுகிறான்‌. சுக்கிரீ.. 
வனிடம்‌ விவரங்‌ கேட்டறிந்த இராமன்‌ இலக்குவனை நோக்கி, 
“இதனை உன்கால்‌ விரலால்‌ உந்துக” என்கிறான்‌ . இலக்குவன்‌ , 
அதுபோல உந்தியதும்‌, அம்மலை பிரமலோகம்வரை சென்று, 
இரும்புகிறது.இதனுடன்‌ சோதனை முடிகிறது. 

வாலியை இராமன்‌ எவ்வித ஐயந்திரிபுக்கும்‌ இடமின்றிக்‌ 
கொன்றுவிடுவான்‌ எனச்‌ சுக்கிரீவன்‌ தீர்மானிக்கின்றான்‌. 
இங்கேதான்‌ நாம்‌ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும்‌, 

வாலி நேர்நின்றார்‌ பலத்தில்‌ பாதி பெறுவான்‌ என்பது 
உண்மையானால்‌ இச்‌ சோதனையால்‌ பயன்‌என்ன 2மராமரத்தை 
என்னதான்‌ ஊடுருவினாலும்‌ வாலி முன்‌ இராமன்‌ சென்ற 
தும்‌ பாதிப்பலம்‌ இழந்து விடுவானன்றோ? இச்‌ சோதனைக்கு , 
முன்னரோ பின்னரோ இராமனிடம்‌ வாலியின்‌ வரபலம்‌. 
பற்றிய ஓர்‌ ஆலோசனையைச்‌ சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ செய்ய 
வேண்டாமா? ஏன்‌ செய்யவில்லை? 

சுக்கிரீவன்‌ தனியே அமைச்சரவையைக்‌ . கூட்டி,. 

ஆலோசிக்கும்‌ பொழுது, இவ்வரத்தைப்‌ பற்றி அறவே பேசு, 
வில்லை. அநுமனும்‌ இராமன்‌ திருநெடுமால்‌ என்று உறுதிப்‌. 


40 


த்‌ ததத 


படுத்தனானேயன்றி வரபலம்‌ பற்றி என்ன செய்வதென்று : 


ஆலோசிக்கவில்லை. எல்லாவற்றையும்விட, இந்த வரபல 


நிலைதானே முக்கியமாகச்‌ சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்‌, . 


இதனை விடுத்து , வேறு விஷயங்களை ஆலோசிக்க வேண்டிய 
அவசியம்‌ என்ன? .சுக்கிரீவனோ அநுமனோ இதைப்பற்றிச்‌ 
சிறிதும்‌ கவலைப்பட்டதாகத்‌. தெரியவில்லை. இராமன்‌ வாலி 
யைக்‌ கொல்லும்‌ ஆற்றல்‌ உடையவனா? எனச்‌ சந்தேகிக்கின்ற 
சுக்கிரீவனுக்கு அநுமன்‌ இவ்வர பலத்தை எப்படிச்‌ சமாளிப்‌ 
பது என்பதைப்‌ பற்றித்தானே சொல்லவேண்டும்‌? திருநெடு 
மால்‌ என்று அநுமன்‌ உறுதிப்படுத்‌தியும்‌ கூடச்‌ சுக்‌ கரீவன்‌ 
நிறைவு கொள்ளாமல்‌ மராமரச்‌ சோதனையை நடத்திப்‌ 
பார்க்க முற்படுகிறான்‌. அப்படியானால்‌ வரபலத்தைப்‌ பற்றி 
யும்‌ ஒரு முடிவுக்கு வந்திருக்கத்தானே வேண்டும்‌? 

அநுமன்‌ முதன்முதல்‌ இராம இலக்குவரைச்‌ சந்தித்த 

வுடனேயே அவர்கள்‌ எப்படிப்‌ பட்டவர்கள்‌ என்பதைப்‌ பின்‌ 
வருமாறு கணிக்கின்றான்‌. 
“சருமமும்‌ தகவும்‌ இவைதனம்‌ எனும்‌ தகையர்‌ இவர்‌ 
கருமமும்‌ பிறிதொர்‌ பொருள்‌ கருதியன்று அது கருதின்‌ 
அருமருத்‌ தனையது இடை அழிவந்‌ துளது அதனை 
இரு மருங்‌ கினும்‌ நெடிது துருவுகின்‌ றனர்‌ இவர்கள்‌ 
இராம இலக்குவர்கள்‌ தருமத்தையும்‌ நல்லொழுக்கத்தை 
யும்‌ தமக்குச்‌ செல்வமாகக்‌ கொள்பவர்கள்‌ என அநுமன்‌ முடிவு 
செய்திருக்கிறான்‌. வரபலத்திற்காக அஞ்சி ஒளிந்து அம்‌ 
பெய்யத்‌ தருமத்தையே ஆபரணமாகப்‌ பூண்ட இராமன்‌ சம்‌ 
மதிப்பானா ? இதுபற்றி அவன்‌ உள்ளக்‌ கருத்தை அறியாமல்‌ 
மராமரச்‌ சோதனை செய்து பயன்‌ என்ன ? என்று அநுமன்‌ 
சிந்தனை செய்து, சுக்கிரீவனிடம்‌ கலந்திருக்க வேண்டுமன்றோ? 

விருந்துண்ட பின்னர்‌ அநுமன்‌ முதன்முதல்‌ இராமனிடம்‌ 
வாலி பற்றிய விவரங்களை முப்பத்தைந்து பாடல்கள்‌ வாமி 
லாகச்சொல்கிறான்‌. அவற்றுள்‌ வரபலம்‌ பற்றிய செய்தி ஒரே 
ஒருபாடலில்‌ இரண்டு அடிக்குள்‌ அடங்கி விடுகிறது. அப்புறம்‌ 


41 


இதுபற்றி. அ நுமன்‌ எவ்விடத்தும்‌. பேசவில்லை. மராமரச்‌ 
சோதனை நடத்த முற்படும்‌ போதும்‌ இதுபற்றிப்‌ பேசவில்லை; 
வாலியோடு போர்‌ செய்ய : இராமனை அழைத்துச்‌ செல்லும்‌ 
போதும்‌ இதுபற்றிப்‌ . பேசவில்லை. கம்பராமாயணம்‌ முழுவ 
தினுமே சுக்கிரீவனும்‌ அநும்னும்‌ இதுபற்றி ட? எஸ்‌ 
சக்‌ பேசியதில்லை. இதன்‌ மர்மம்‌ என்ன? 


நேர்‌ நின்றாரின்‌ பலத்தில்‌ வாலி பாதிப்பலம்‌ வாங்குவான்‌ 
என்று வரம்‌ இருந்தால்தானே இதுபற்றிப்‌ பேசியிருப்பார்கள்‌? 
வாலியோடு மற்போர்‌ செய்பவர்கள்தாம்‌ இதுபற்றிக்‌ கவலைப்‌ 
படவேண்டும்‌; வாலியின்‌ பிடியுள்‌ அகப்பட்டால்தான்‌ பாதிப்‌ 
பலம்போகும்‌. விற்போர்‌ செய்யும்‌ வீரர்கள்‌ இதுபற்றிச்‌ 
கவலைப்படவேண்டுவதில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ தள்னி 
தின்றுதான்‌ அம்பு எய்வார்கள்‌. ஆனால்‌, விற்போர்‌ வீரர்‌ 
களும்‌ மறைந்து நின்று அம்பு எய்வோர்களும்‌ வாலியினிடத்து 
அகப்பட்டுக்‌ கொள்ளக்‌ கூடிய வாய்ப்பு உண்டு. வாலி 

“அலையும்‌ வேலை கழ்‌ கிடந்த ஆழிமா 
மலையி னின்றும்‌ இம்‌ மலையின்‌ வாவுவாரன்‌'' 

என்று அநுமன்‌ கூறுகின்றான்‌. ஒரு மலைமினின்று 
மற்றொரு மலைக்கு மிக எளிதாகத்‌ தாவக்கூடியவன்‌ அவன்‌. 
அளவற்ற நெஞ்சு பலம்‌ வாய்ந்தவனாதலால்‌, அவன்‌: நேர்‌ 
தின்றோ, மறைந்தோ அம்பு எய்தால்‌ அந்த அம்பு அவன்‌ 
நெஞ்சிற்பட்டு முறியுமேயன்‌ றி நுழையாது. அம்பு வந்த திசை 
நோக்கி வாலி தாவி அம்பு எய்தோர்‌ எங்கு நின்றாலும்‌ பிடித்து 
விடுவான்‌. பிடித்துக்‌ கொண்டால்‌ அவர்களின்‌ பலம்‌ பாதி 
போய்விடும்‌. இதனாலேயே மற்போர்‌ வீரர்கள்‌ மட்டுமல்லாமல்‌ 
விற்போர்‌ வீரர்களும்‌ வாலியோடு போரிட அஞ்சியிருக்‌ 
கிறார்கள்‌. மற்போர்‌ வீரராய்‌ இருந்தால்‌ வாலியை வெல்ல 
முடியாது. விற்போர்‌ வீரராய்‌ இருந்தால்‌ வாலியின்‌ மார்பைத்‌ 
துளைக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அம்பினையும்‌ வாலிதாவு 
தற்கு முன்னர்‌ அம்பு பாய்ச்சும்‌ தஇறத்தினையும்‌. உடையவராக 


42 


இருக்க வேண்டும்‌. என பேவ வாலியின்‌ மார்பில்‌ பாய்ந்து: 
துளைக்கக்கூடிய வலிமையும்‌. வாலி விரைந்து பாயுமுன்‌ அம்பு 
செலுத்தும்‌ ' திறனும்‌ இராமனுக்கு உண்டா என்றுதான்‌. 
பார்க்க வேண்டும்‌. இதனைப்‌ பார்ப்பதற்காகவே அநுமன்‌. மரா 
மரச்‌ சோதனை நடத்தச்‌ சொல்கிறான்‌ . மராமரத்தை இராமனின்‌: 
அம்பு ஊடுருவிய வேகத்தையும்‌, மலைபோன்ற அம்மரங்களை' 
அது துளைத்த வலிமையையும்‌ சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ நேரில்‌ 
காண்கிறார்கள்‌. வாலியை இராமன்‌ நிச்சயமாகக்‌ கொல்ல 


முடியும்‌ என்ற முடிவுக்கு வருகிறார்கள்‌. வேகமும்‌ வலிமையும்‌ 
வாய்ந்த அம்பு . இராமனிடத்து இருக்கும்போது வாலி 


யிடத்தே அகப்பட்டுக்‌ கொள்ளக்‌ கூடிய ஆபத்து அவனுக்கு 
இல்லை: இத&ள உணர்ந்ததாலேயே அநுமனும்‌ சுக்கிரீவனும்‌. 
வாலியின்‌ வரபலத்தைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை. வாலிக்கு. 


எதிரேவந்து நின்றால்‌ பாதிப்பலம்‌ போகும்‌ என்று வரம்‌ இருநீ' 
இருக்குமேயானால்‌, அதனைப்பற்றி நிச்சயம்‌ சிந்தித்‌ தருப்பார்‌' 


கள்‌. கம்பன்‌ ** கிட்டுவார்‌ பொரக்‌ கிடைப்பின்‌ .....ஃஃஃஃ 05 
பட்ட நல்வலம்‌ பாகம்‌ எய்துவான்‌?” என்று . ஏற்கனவே 
சொல்லிவிட்டதால்தான்‌ இதுபற்றிப்‌ பின்னர்‌ முக்கியத்துவம்‌ 
அளிக்கவில்லை. 
திருமுருகாற்றுப்‌ படையில்‌, -₹*அவுணர்‌ நல்வல மடங்க?” 
எனவரும்‌ அடிக்குப்பொருள்‌ எழுதிய நச்சினார்க்கினியர்‌, 
“அவுணரெலாம்‌ தம்முடனே எதிர்ந்தார்‌ வலியிலே 
பாதி தங்கள்‌ வலியிலே கூடும்படி மந்திரங்‌ 
கொண்டிருந்து சாதித்ததொரு மாமரம்‌?” 


என்று கூறுகிறார்‌. இவ்விடத்தில்‌ நேர்‌ நின்றார்‌ வலியிலே 
பாதி என்று கூறவில்லை, எதிர்ந்தார்‌ வலியில்‌ பாதி என்று, 
தான்‌ கூறுகின்றார்‌. நேர்நின்று எதிர்ந்தாலும்‌ மறைந்து, 


நின்று எதிர்ந்தாலும்‌ எதிர்ந்தவர்‌ எதிர்‌ ந்தவரேயோதலால்‌, 


மந்திர ஆற்றல்படி எதிர்த்தமர்‌ பலம்‌ அவுணர்க்குப்‌ ச்ட்‌ 


சென்றே ஆகவேண்டும்‌ 


௫॥ 


43 


வாலிக்குக்கிடைத்த வரமோ இதுபோன்ற ஒன்றாக இருந்‌: 


தாலும்‌, சிறிது (வேறுபாடு உடையது என்பதை விளக்கவே 


கம்பன்‌, “*கிட்டுவார்‌ பொரக்கிடைக்கின்‌'? என்று தெளிவு செய்‌: 


கிறான்‌. வாலியைப்‌ பொறுத்த வரையில்‌ எதிர்ந்தார்‌ என்பது 
அவனைக்கிட்டி, அவன்‌ உடலோடு மோதிப்‌ போர்‌ செய்பவ 
ரையே குறிக்கும்‌. புராணங்களில்‌ வரும்‌ வரங்களின்‌ பொதுத்‌ 
தன்மை ஒரே மாதிரியாகவே இருக்கும்‌. சிறப்புத்தன்மைகளில்‌ 
வேறுபாடு காணப்படும்‌. யாராலும்‌ வெல்லப்படாத ஓர்‌ ஆற்‌ 
றல்‌ வேண்டுமெனக்‌ கேட்ட இராவணன்‌ மனிதரை விட்டு, 


மற்றவர்களைப்‌ பற்றி வரம்‌ கேட்கிறான்‌. இரணியனோ மனிதர்‌; . 


தேவர்‌, மிருகம்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்து வரம்‌ கேட்கிறான்‌. 
இதற்காகத்தான்‌ நரசிங்கமாக வந்து அதாவது மனித-மிரு. 
கக்‌ கூட்டுறவு நிலையில்‌ உள்ள ஓர்‌ அவதாரம்‌ எடுத்துக்‌ 
கொல்ல வேண்டியதாயிற்று. யாராலும்வெல்லப்படக்‌ கூடாது: 
என்ற பொதுத்‌ தன்மை ஒரேமாதிரியாக இருந்தாலும்‌ இன்ன 
இன்னாரால்‌ கொல்லப்படக்‌ கூடாதென்ற சிறப்புத்‌ தன்மை 
அசுரர்க்கு அசுரர்‌ வேறுபடுவதை நாம்‌ காண்கிறோம்‌. இது 
போலவே, எதிர்ந்தார்‌ பலத்தில்‌ பாதி என்னும்‌ வரம்‌ பொதுதீ 
தன்மையில்‌ அவுணர்களுக்கும்‌ வாலிக்கும்‌ ஒரே மாதிரியாக 
இருந்தாலும்‌, இன்ன இன்ன வகையில்‌ எதிர்ந்தார்‌ என்னும்‌ 
சிறப்புத்தன்மையில்‌ வேறுபாடு அடைகிறது. ண்ட 

வாலியின்‌ வரபலம்‌ நேர்நின்றார்‌. பலத்தில்‌ பாதி பெறக்‌ 
கூடியதெனக்‌ கருதுபவர்கள்‌ சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ ஏன்‌ 
மந்திராலோசனைக்‌ கூட்டத்தில்‌ மிக முக்கியமாக உள்ள 
இதனைப்பற்றிச்‌ கத்திக்க வில்லை என்பதற்குச்‌ சமாதானம்‌ 
கண்டாகவேண்டும்‌. 

வான்மீகத்தில்‌ வாலியின்‌ வரபலம்‌ பற்றிய பேச்சே 
இல்லை. வான்மீகத்தை மட்டும்‌ படிப்போர்‌, வாலி பாதிப்‌ 
பலம்‌ வாங்கும்‌ தன்மையுடையவன்‌ என்பதை அறிய மாட்டார்‌ 
கள்‌. எவ்விடத்தும்‌ வான்மீகத்தில்‌ இது பற்றிய குறிப்பி 


டட 


பத 


44 


வான்மீகத்தில்‌ இல்லாத இந்த வரபலத்தைப்‌ பற்றிக்‌ 
அம்பன்‌ ஏன்‌ பேசவேண்டும்‌? இராமன்‌ ஒளிந்து. நின்று 
இகான்றதற்கு ஓர்‌ அமைதிகாண வேண்டிக்‌ கம்பன்‌ இதனைப்‌ 
யுகுத்தியிருக்கிறான்‌ எனச்‌ சிலர்‌ கருதுகிறார்கள்‌, கம்பனுக்கு - 
இது கருத்தாக இருக்குமானால்‌ மராமரப்‌ படலத்திலோ, வாலி ௨ 
-வதைப்படலத்திலோ சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ இதுபற்றிச்‌ - 
சிந்தித்தார்கள்‌ என்று. சொல்லாமல்‌. விட்டிருக்கமாட்டான்‌. 
இலக்குவன்‌ வாயிலாக மறைந்து நின்று கொன்றதற்கு 
வேறு காரணம்‌ சொல்லுகின்ற கம்பன்‌ தனக்கு இடையூறாக 
உள்ள இந்த வரபலத்தினைப்‌ புகுத்தியிருப்பானா? இராமன்‌ 
ஒளிந்திருந்ததற்கு வரபலம்‌ காரணமாக இருந்திருக்குமானால்‌ 
இலக்குவன்‌ வாய்மொழியைக்‌ கம்பன்வேறு விதமாகஅன்றோ 
அமைத்திருக்கவேண்டும்‌? பன்னீராயிரம்‌ பாடல்கள்‌ உள்ள கம்ப 
ராமாயணத்தில்‌ வரபலம்‌ பற்றிய குறிப்புகள்‌ மூன்றே மூன்று 
பாடல்களில்தாம்‌ வருகின்றன. கம்பன்‌ மிக மேலெழுந்த 
வாரியாகத்தான்‌ இந்த வரத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகிறான்‌, 
ஒளிந்து நின்று கொன்றதற்கு அமைதியாக இவ்வரபலத்தைக்‌ 
கம்பன்‌ புகுத்தக்‌ கருதியிருப்பானானால்‌ '*கிட்டுவார்‌ பொரக்‌ 
கிடைக்கின்‌'? என்று பாடாமல்‌ நேர்‌ வந்தார்‌ பலத்தில்‌ பாதி 
என்றே தெளிவாகப்‌ பாடியிருப்பான்‌. எனவே, கம்பனுக்கு 
இது கருத்தில்லை என்பது தெளிவு. சுக்கிரீவன்‌, அநுமன்‌ 
முதலியோர்‌ சுத்த வீரர்கள்‌, வாலி சுக்கிரிவனைக்‌ கொல்ல 
முயலும்‌ போது சுக்கிரீவனுக்குத்‌ துணையாகஇருந்து ஆலோசனை 
சொன்ன அநுமன்‌ முதலிய வீரர்கள்‌ அவனோடு சேர்ந்து 
வாலியைக்‌ கொன்றிருக்க வேண்டும்‌. அப்படியில்லாமல்‌ 
கோழைகள்‌ போல ருசியமுக பர்வதத்தில்‌ தஞ்சம்‌ புகுந்து 
அடங்கிக்‌ கிடப்பதைக்‌ கண்டு இராமன்‌ வியப்பெய்தக்‌ கூடும்‌. 
“சுக்கிரீவன்‌ சிறந்த வீரன்‌; நாங்களும்‌ கோழைகள்‌ அல்லோம்‌ 
சுக்கிரீவனோடு சேர்ந்து நாங்களும்‌ போரிட்டு, வாலியைக்‌ 
கொன்றிருப்போம்‌; ஆனால்‌ நாங்கள்‌ அத்தனைபேரும்‌ மற்போர்‌ 
வீரர்களேயல்லாமல்‌ விற்போர்‌ வீரர்கள்‌ அல்லோம்‌. வாலியோ 
தம்மோடு மற்போர்‌ செய்வோர்‌ பலத்திலும்‌, வரத்திலும்‌ பாதி 


45 


பெறக்கூடிய வரபலம்‌ படைத்தவன்‌. இதனாலேயே நாங்கள்‌ 
அவனைக்‌ கொல்ல முடியாமல்‌ இம்மலையில்‌ தஞ்சம்‌ .புகுந்திருக்‌!- 
கிறோம்‌”? என இராமனுக்கு உணர்த்தவே அநுமன்‌. வரபலம்‌ 

பற்றிப்‌ பேசியிருக்கிறான்‌. வேறு காரணம்‌ இருந்தால்‌ இது, 
பற்றிக்‌ குறிப்பிட வேண்டிய இடங்கள்‌ பல வந்தும்‌ குறிப்பிடா 

மல்‌ அநுமன்‌ இருந்திருக்கமாட்டான்‌. 


துந்துபி மலைச்சோதனை அவசியமா என்று கேட்கத்‌. 
தோன்றும்‌. இலக்குவன்தான்‌ அதனைக்‌ கால்விரலால்‌ உந்தி. 
எறிகிறான்‌. வாலியோடு போராடப்‌ போகிறவன்‌ இராமனே 
யன்றி இலக்குவன்‌ அல்லன்‌. இதனால்தான்‌ இராமனை 
கொண்டு மராமரச்‌ சோதனை நடத்திய சுக்கிரீவன்‌' துந்துபி 
மலை பற்றிப்‌ பேசவில்லை. இரராஈமனாகத்தான்‌ துந்துபி 
மலையைப்‌ பற்றிப்‌ பேசி இலக்குவனை உந்தச்‌ சொல்கிறான்‌. 
வாலி வதத்திற்கும்‌ இலக்குவனுக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ 
இல்லை. . அவனுக்குச்‌ சோதனை தேவையற்றது. 


வான்மீகத்தில்‌ இராமன்தான்‌ துந்துபி மலையை உந்து. 
கிறான்‌. அங்கே இரண்டு சோதனைகளும்‌ இராமனைக்‌ கொண்டு 
தாம்‌ நடைபெறுகின்றன. துந்துபி மலைச்சோதனை போதாது 
என்று நினைத்துச்‌ சுக்கிரீவன்‌ மராமரச்‌ சோதனையும்‌ நடத்தி 
யிருக்கிறான்‌. கம்பனோ, துந்துபி மலையை இராமனுக்குரிய 
சோதனையாகக்‌ கொண்டு வராததோடு, சுக்கிரீவனும்‌ அதைப்‌ ' 
பற்றிப்‌ பேசாமலும்‌ இருப்பதாக அமைக்கின்றான்‌. இந்த 
நிலையில்‌ இலக்குவனை உந்தச்‌ சொல்லி ஆற்றல்‌ காட்ட 1 
வேண்டிய அவசியம்‌ என்ன? இராமனுக்கு எப்பொழுதும்‌ 
இலக்குவனிடத்து அளவற்ற ஈடுபாடு உண்டு. ஆனால்‌ அவன்‌ 
அதனை வெளியில்‌ காட்டிக்‌ கொள்வதில்லை. வாய்ப்பு நேரும்‌ 
பொழுதெல்லாம்‌ இலக்குவனின்‌ ஆற்றலையும்‌, பெருமையையும்‌ | 
வாயால்‌ சொல்லாமல்‌ செயல்வாயிலாகப்‌ பிறர்க்கு எடுத்துச்‌ ‘| 
காட்டி மகிழ்வது இராமனின்‌ இயல்‌ பு. துந்துபி மலையை | 
இலக்குவனை உந்தச்‌ செய்து, இலக்குவனின்‌ வலிமையைச்‌ ! 


46 


அக்கிரீவன்‌, அநுமன்‌ முதலியோர்க்கு எடுத்துக்‌ காட்டி அக 
மகிழ்கிறான்‌. 
மராமரச்‌ சோதனையும்‌, துந்துபிமலைச்‌ சோதனையும்‌, நடை 
பெற்றபின்‌ அம்மலையில்‌ சீதை எறிந்துள்ள ஆபரணங்களை 
இராமனிடம்‌ கொண்டுவந்து சுக்கிரீவன்‌ காட்டுகிறான்‌, 


21! 


அணை அதது 1 ரு ஆர. 


அவற்றைக்‌ கண்டதும்‌ இராமன்‌ துயரம்‌. தாங்காது, விம்மு . 


கிறான்‌. இந்த ஆபரணங்களைக்‌ காட்டி, “உன்‌ உயிரை 
வாங்கி விட்டேனோ?” எனச்சுக்கிரீ வன்‌ கலங்குகிறான்‌, 
இராமனுக்குத்‌ தேறுதல்கள்‌ பல சொல்லித்‌ துன்பத்தை ஆற்ற 
முயல்கிறான்‌. 

“என்னுடைச்‌ சிறு குறை முடித்தல்‌ ஈண்டு ஓரீஇப்‌ 

பின்னுடைத்தாயினும்‌ ஆக பேதுறும்‌ 

மின்னிடைச்‌ சனகியை மீட்டு மீடுமால்‌ 

பொன்னுடைச்‌ சிலையினாய்‌ விரைந்து போய்‌ என்றான்‌” 

இராமன்‌ துயரத்தைப்‌ பார்த்ததும்‌ வாலியால்‌ தான்‌ படு 
கின்ற துயரம்‌ சுக்கிரீவனுக்கு மிகச்‌ சிறியதாகப்‌ போய்விட்டது. 
-5₹முதலில்‌ சீதையைத்‌ தேடுவோம்‌; அப்புறம்‌ வாலியைப்‌ 
பார்த்துக்‌ கொள்வோம்‌. ”' என்று சுக்கிரீவன்‌ சொல்கிறான்‌, 
இது அவனின்‌ தூய உள்ளத்தைக்‌ காட்டுகிறது. இராமனோ 
தான்‌ சீதையின்‌ பிரிவால்‌ துயருற்றுச்‌ சாவதே முடிவென்றாலும்‌ 
சுக்கிரீவன்‌ குறையை முடித்துத்தான்‌, **சாவேன்‌'' என்று 
சொல்கிறான்‌. அப்பொழுது, அநுமன்‌ *“சீதையைத்‌ தேடு 
வதற்குப்‌ படைவேவண்டும்‌; வாலியைக்‌ கொன்றால்தான்‌ 
படையைத்‌ திரட்டமுடியும்‌'? என்பதைத்‌ தெரிவிக்கிறான்‌. 
இவ்விடத்திலும்‌ வாலி வதத்தையும்‌, இரரவண வதத்தை 
யும்‌ தொடர்புபடுத்திப்‌ பலர்‌ எழுதியிருக்கின்றார்கள்‌. **வாலி 
இராவணனோடு கூட்டு ஒப்பந்தம்‌ செய்து நட்புக்‌ கொண்டிருக்‌ 


கிறான்‌; தீயவனாகிய இராவணனோடு சேர்ந்ததால்‌ வாலியைக்‌ 


கொன்றே ஆகவேண்டும்‌ ?” என்பது அவர்கள்‌ கருத்து, 
சரணடைந்த சுக்கிரீவனைக்‌ காப்பாற்றவேண்டும்‌என்‌ றநினைவும்‌ 


AT 


பிறனில்‌ விழைந்த ஒருவனைக்‌ கொல்லுதல்‌ வேண்டும்‌ என்ற 
உணர்வும்‌ இராமனுக்கு மிக்கிரு ந்தன பே அல்லாமல்‌ 
இராவண வதத்தைப்‌ பற்றிய உணர்வு மேலோங்கி 
இருந்ததாகக்‌ கம்பன்‌ காட்டவில்லை, ₹*வாலி வதம்‌ முக்கிய 
மன்று; -சீதையை முதலில்‌ தேடுவோம்‌,” எனச்‌ சுக்கிரீவன்‌ 
சொல்ல இராமன்‌ அதற்கு, “*வாலியை முதலில்‌ கொல்வோம்‌; 
அப்புறம்‌ சீதையைத்‌ தேடுவோம்‌”? என விடையிறுப்பதாகக்‌ 
கம்பன்‌ பாடுகிறான்‌. 

₹*இராவண வதத்திற்குச்‌ சுக்கிரீவன்‌ துணை வேண்டும்‌. 
இராவணனோ வாலியோடு நட்புக்‌ கொண்டவன்‌; அதற்காக 
வாலியைக்‌ கொல்ல வேண்டும்‌; என இராமன்‌ கருதியிருத்‌ 
தால்‌ அது தன்னலத்தின்பாற்பட்டுச்‌ சுக்கிரீவ சரணாகதித்‌ 
தத்துவத்தின்‌ புனிதத்தன்மையையும்‌, பிறனில்‌ விழையாமை 
யாகிய அறத்தின்‌: சிறப்பையும்‌ கெடுத்து விடும்‌. . இராவண 
வதத்தைப்‌ பற்றிய எண்ணமே இல்லாமல்‌, **சரணாகதி 
அடைந்த சுக்கிரீவனைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌; பிறனில்‌ 
விழைந்தானைத்‌ "தண்டித்தல்‌. வேண்டும்‌”? என்றே இராமன்‌ 
வாலிவதம்‌ செய்ய முற்பட்டான்‌ எனச்‌ சொன்னால்தான்‌ 
சிறப்பு. இதனை நமக்கு உணர்த்தவே கம்பன்‌, 

“நின்‌ குறை முடித்தன்றிச்‌ செய்கிலேன்‌”?? எனச்‌ சுக்கிரீ 
வனிடத்தே இராமன்‌ தெளிவாகச்‌ சொன்ன பின்னரே 
அநுமன்‌ எழுந்து படைவேண்டும்‌ என்னும்‌ செய்தியைத்‌ 
தெரிவிப்பதாகக்‌ கூறுகிறான்‌. இனி வாலி வதம்‌ எவ்வாறு 
நடைபெறுகிறது என்பதைப்‌ பார்ப்போம்‌. 

சுக்கிரீவன்‌ இராமனையும்‌ இலக்குவனையும்‌ வாலியைக்‌ 
கொல்வதற்காக அழைத்துச்‌ செல்லும்போது இராமன்‌ 
திடீரென ஓரிடத்தில்‌ நின்று பின்‌ வருமாறு சொல்கிறான்‌, 
“அவ்விடத்து இராமன்‌ நீ அழைத்து வாலி யானதோர்‌ 
வெவ்விடத்தின்‌ வந்துபோர்‌ விளைக்கும்‌ ஏல்வை வேறு 

ன்‌ 
எவ்விடத்துணிந்தமைந்தது என்‌ கருத்தி ய்‌ 

சதவ அடக்கும்‌ வென்‌ றியானும்‌ நன்‌ றிதென்று 

சந்தியா.” 


48 


இராமன்‌ சுக்கிரீவனை நோக்கி, **நான்‌ வேறிடத்தில்‌ நின்று 
அம்பு தொடுக்கின்றேன்‌; 'நீ போய்‌ வாலியை அழைத்துப்‌ 
போர்‌ செய்‌?” என்கிறான்‌. சுக்கிரிவனோ, அநுமனோ இராமனை 
வேறிடத்தில்‌. தனித்து நின்று அம்பெய்யச்‌ சொல்லவில்லை. 
இராமனாகத்தான்‌ இம்முடிவுக்கு வருகின்றான்‌. **தெவ்வடக்கு 
வென்றியான்‌”” என்பதை இவ்விடத்தில்‌ இராமனுக்கு ஏற்று 
வதுதான்‌ சிறப்பு. இராமன்‌ ₹*இது நன்றென்று சிந்தியா?” 
என்றால்‌, “*தனியே நின்று நான்‌ போர்‌ செய்வதுதான்‌. 
நல்லது?” எனத்தனக்குள்‌ யோசித்துச்‌ சொல்கிறான்‌ என்பது 
பொருள்‌. 


ப 
**வரபலம்‌ இருப்பதால்‌ வாலி ழைய இவ்வாறுதான்‌, 
கொல்லவேண்டும்‌; முன்னமே இது பற்றிச்‌ சொல்லக்‌, 
கருதினோம்‌; எப்படிச்‌ சொல்வதென்று தெரியாமல்‌ திகைத்‌। 
தோம்‌; தீயே இம்முடிவுக்கு வந்தது குறித்து மகிழ்கின்றோம்‌” * 
- இப்படித்தானே சுக்கிரீவன்‌ விடை சொல்ல வேண்டும்‌? நேர்‌ 
வந்து நின்றார்‌ பலத்தில்‌ வாலி பாதிப்பலம்‌ வாங்குவான்‌ 
என்பது உண்மை என்றால்‌ அவன்‌ விடை இவ்வாறுதான்‌; 
அமையும்‌. இராமன்‌ ஒளிந்து நின்று கொல்வதற்கு ஓர்‌” 
அமைதியாக வரபலத்தைக்‌ கம்பன்‌ கொண்டிருந்தானானால்‌, 
இவ்விடத்தில்‌ நிச்சயம்‌ இவ்வாறுதான்‌ விடையை அழைத்‌” 
திருப்பான்‌; அமைக்கவும்‌ வேண்டும்‌. நேர்வந்து நின்றார்‌: 
பலத்தில்‌ பாதி வாங்கும்‌ வரம்‌ வாலிக்கு இல்லாமையால்தான்‌" 
இங்கே சுக்கிரீவன்‌ அது பற்றி ஒன்றும்‌ சொல்லாமல்‌ இராமன்‌ : 
சொன்ன யோசனையை அப்படியே ஏற்றுக்‌ கொண்டு, ஏற்றுக்‌. 
கொண்டதற்கு அறிகுறியாக மகிழ்ச்சி ஆரவாரம்‌ மட்டும்‌" 
செய்கிறான்‌. ட்‌ 
“வார்த்தை அன்னதாக வாலியங்கு தேரினான்‌ மகன்‌ 
நீர்த்தரங்க வேலை அஞ்ச நீலமேக நாணவே 
வேர்த்து மண்ணுளோர்‌ இரிந்து விண்ணுளோர்கள்‌ ;, 
விம்மமேல்‌ 
ஆர்த்த ஓசை ஈசனுண்ட அண்ட முற்றும்‌ உண்டதே” 


49 


தன்னைப்‌. போய்‌ . வாலியை அழைத்துப்‌ போர்‌ செய்யச்‌ 
'சொல்வது। பற்றித்‌ தனக்குக்‌ கவலை இல்லை என்றும்‌, அம்பு 
எய்வதாகச்‌ சொன்ன . ஒன்றே தனக்குப்‌ பெருமகிழ்ச்சி 
அளிக்கிறதென்றும்‌ காட்டவே சுக்கிரிவன்‌ ஆரவாரம்‌ செய்‌ 
கின்றான்‌. செயலின்‌ நன்மை, தீமைபற்றித்‌ தன்னைவிட இனி 
தறியக்‌ கூடியவன்‌ இராமன்‌ என அவன்‌ கொண்டானாதலால்‌,,. 
“அது பற்றி அவன்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. சொன்னதாக 
இப்பாடலில்‌ எவ்விதக்‌ குறிப்பும்‌ இல்லை, 

சுக்கிரீவன்‌ போய்‌ வாலியைப்‌ போருக்கு அழைக்கின்றான்‌ 
வாலி வீரைந்து எழுந்து, £*இதோ வந்துவிட்டேன்‌ வந்து 
விட்டேன்‌ எனச்‌ சிம்ம கர்ச்சனை செய்துகொண்டு வெளியே 
வருகின்றான்‌. அவன்‌ மனைவியாகிய தாரை குறுக்கே வந்து 
தடுக்கின்றாள்‌. **உனக்குப்‌ பயந்தோடிப்போன சுக்கிரீவன்‌ 
இன்று புதிய உடல்‌ வலியோடு வந்திருக்கிறான்‌ என்று 
' நினைக்கமுடியுமா? பெரிய ஒரு துணையைப்‌ பெற்றிருப்பதால்‌ 
தான்‌ துணிவுடன்வந்து அழைக்கின்றான்‌?” என்று தாரை 
சொல்கிறாள்‌. : ££இராமன்‌'” எனப்‌ பெயர்‌ குறித்து முதலில்‌ 
. அவள்‌ சொல்லவில்லை. 


“துணையா? கூற்றமும்‌ என்‌ பெயர்‌ சொலக்‌ குலையும்‌. | 
அவனுக்குத்‌ துணையாக யாரும்‌ அறிவில்லாதவர்‌ வந்து 
என்னோடு போர்‌ செய்தால்‌, அவர்‌ வலியும்‌ வரமும்‌ எனக்குப்‌ 
பாதி வருமாதலால்‌, நீ கவலை அடையற்க,'” என வாலி 
விடை இறுக்கின்றான்‌. இதன்பின்‌ தான்‌ தாரை “*இராமன்‌ 
என்பவன்‌ உன்‌ தம்பியோடு நட்புக்‌ கொண்டு அவனுக்கு 
துணையாக வந்திருக்கிறான்‌”? என்று கூறுகிறாள்‌. 


“இராமனா? தருமத்தின்‌ உருவான அவன்‌ ஒருபோதும்‌ 
இந்தக்‌ கேவலமான போருக்கு வரமாட்டான்‌; அவன்‌ 
வில்லுக்கு உலகம்‌ முழுவதும்‌ சேர்ந்தாலும்‌ எதிர்‌ நிற்க 
முடியாது. கருணையம்‌ கடலாகிய அவன்‌ என்‌ தம்பிக்கும்‌ 

4 


படல 


“என. வாலி:.தாரைக்குத்‌ தேறுதல்‌. - கூறி. 'வெளிப்‌ . 'பப்சதிதி 


50 


எனக்கும்‌ : நடக்கும்‌: போரிடை “அம்பு தொடுக்கமாட்டான்‌'* 


| 


மினு ன்‌ si இ சய்கிகளுன்‌ - 


துணைவர்‌!” கர்ப்‌ “பெயர்‌ க ததியவிக் கன்‌ சொன்ன | 


போது வரபலம்‌ குறித்துப்பேசிய : வாலி: “*இராமன்‌”? எனப்‌ | 


பெயர்‌ - குறிப்பிட்டதும்‌ - அதுபற்றி. -ஒன்றும்‌' “பேசாமல்‌ 


| கருணையை நம்பித்‌ தேறுதல்‌ கூறுவது கவனிக்கத்தக்கது. 
| விற்போர்‌ வீரனாகிய இராமனிடத்தில்‌, தன்னோடு முட்டிப்‌ 


போர்செய்வார்‌ பலத்தில்‌ பாதிப்பலம்‌ வாங்கும்‌ வரம்‌ 
செல்லாதென்பதாலேயே அவன்‌ அதுபற்றிப்‌ பேசவில்லை, 


சுக்கிரீவனுக்கும்‌ வாலிக்கும்‌ நடைபெறுகின்ற. போர்‌ 
பற்றி ஆராயும்‌ முன்னர்‌ இராமனுக்கும்‌ இலக்குவனுக்கும்‌ 
நடந்த ஓர்‌ உரையாடலைப்பற்றிச்‌ சிந்திக்கவேண்டியிருக்‌ 
கிறது. 

வாலியின்‌ உடல்‌ தோற்றத்தைக்‌ கண்டு அதிசயித்த 


இராமன்‌ இலக்குவனுக்கு அவனைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
* எவ்வேலை, எம்மேகம்‌, எக்காலோடு, எக்காலவெந்தீ, வெவ்‌ 


'வேறுலகத்‌தவன்‌ மேனியை மானும்‌? '? என்று கேட்கிறான்‌. 


கடல்‌, மேகம்‌, காற்று, காலாக்கினி . ஆகியவை வாலியின்‌ 
உடல்‌ தோற்றத்துக்கு ஈடாகமாட்டா என்பது இராமன்‌ 
கருத்து. 


“இச்‌ சுக்கிரீவன்‌ தன்‌ சொந்த அண்ணணை கொல்வ 
தற்குக்‌ கூற்றுவனைக்‌ கூட்டி வந்துள்ளான்‌; மிகவும்‌ கேலிக்‌ 
கிடமாயுள்ள குரங்குப்போரைச்‌ செய்ய எண்ணியிருக்கின்றான்‌. 
இதனை நினைத்து ஒன்றும்‌ புரியாமல்‌ நிற்கின்றேன்‌. அற 
உணர்ச்சியில்லாமல்‌ சொந்த அண்ணனையே கொல்ல முன்‌ 
வந்த இவனை எப்படி நம்புவது?” என இலக்குவன்‌ திடீ 
ரென இராமனிடம்‌ கூறுகின்றான்‌. காரணம்‌ என்ன? 


51 
வாலி சுக்கிரீவனுக்கு இழைத்த கொடுமை: அனைத்தையும்‌ 
“இராமனோடு :..உடனிருந்து:- இலக்குவன்‌ கேட்டவன்தான்‌; 
“இராமன்‌ அவனுக்குச்‌ சரணாகதி- அளித்ததையும்‌ அறிந்தவன்‌ 


்‌ “தரன்‌. இப்பொழுது அவனாகச்‌ சென்று போர்‌ புரியவில்லை. 


தன்‌: அண்ணன்‌ சொல்லித்தான்‌ போர்‌ செய்யப்‌ போயிருக்‌ 
கிறான்‌ என்பதையும்‌ நன்குணர்ந்தவன்தான்‌; இந்திக 
இவ்வாறு ஏன்‌ பேசுகின்றான்‌? 

இலக்குவன்‌ “4 அண்ணனே தெய்வம்‌” என்னும்‌ 
கொள்கையை மிகச்‌ சிறந்த ஒன்று என்று கொண்டவன்‌. ஒரு 
தம்பி தன்‌ அண்ணனைக்‌ கொல்ல முயல்வதை நேரில்‌ 
பார்த்ததும்‌, தாளாமல்‌ உணர்ச்சி மேலிட, நடந்தவைகளை 
மறந்து இவ்வாறு வினவுகின்றான்‌. 

இலக்குவனின்‌ மனோநிலையை நன்கு அறிந்த இராமன்‌ 
யார்‌, யாரை எவ்வாறு கொள்ளவேண்டும்‌? எந்தெந்தக்‌ 
கொள்கையை யார்‌, யாரிடம்‌ எதிர்பார்க்க வேண்டும்‌ 
என்பதைத்‌ தம்பிக்கு உணர்த்த எண்ணுகின்றான்‌. 
“அத்தா இது கேள்‌ என ஆரியன்‌ கூறுவான்‌ இப்‌ 

பித்தாய விலங்கின்‌ ஒழுக்கினைப்‌ பேசலாமோ 

எத்தாயர்‌ வயிற்றினும்‌ பின்‌ பிறந்தோர்கள்‌ எல்லாம்‌ 

ஒத்தால்‌ பரதன்‌ பெரிது உத்தமன்‌ ஆதல்‌ உண்டோ?!” 

“£வில்தாங்கு வெற்பன்ன இலங்கெழில்‌ தோள்‌ மேன்மை 

உற்றார்‌ சிலர்‌ அல்லவரே பலர்‌ என்ப துண்மை 

பெற்றா ருழைப்பெற்ற பயன்பெரும்‌ பெற்றி யல்லால்‌ 

அற்றார்‌ நவைஎன்‌ றலுக்கு ஆகுந£ர்‌ ஆர்கொல்‌ என்றான்‌”. 

சுக்கிரீவன்‌ பிறப்பால்‌ விலங்கு, உணர்வால்‌ மனிதன்‌ ; 
விலங்குப்‌ பிறப்புக்குரிய குணங்கள்‌ அவனிடம்‌ பதிந்து 
கிடக்கின்றன. அநுமன்‌ பிறப்பால்‌ விலங்கு; உணர்வால்‌ 
தேவன்‌. இராமனைக்‌ கண்டதும்‌ அவன்‌ திருதெடுமாலே என 
அநுமன்‌ உணர்கிறான்‌. அப்புறம்‌ சந்தேகிக்கவீல்லை. இது 
' தேவ உணர்வின்‌ விளைவு. சுக்கிரீவனும்‌ இராமனைப்‌ பரம்‌ 


52 


பொருள்‌ என உணர்கிறான்‌. ஆனால்‌, சந்தேகப்பட்டு மராமரசி . 
சோதனை நடத்திப்‌ பார்க்கிறான்‌. இது மனித உணர்வின்‌ ' 
விளைவு. சூரியகுமாரனாக இருந்தும்‌, மனித உணர்வோடேயே ' 
அவன்‌ வீளங்குகிறான்‌. வாலி பிறப்பால்‌ விலங்கு; உணர்வால்‌ : 
தேவன்‌; நாலு வேதங்களுக்கும்‌ வாலி வேலி என்று 
சொல்லப்படுகிறான்‌; தேவர்க்கு அமிழ்தம்‌ ஈகிறான்‌; முப்‌. 
பொழுதும்‌ சிவிபூஜையினை விதி தவறாமல்‌ . செய்கிறான்‌. 
சுக்கிரீவன்‌ இராமனை நேரில்‌ பார்த்திருந்தும்‌ சந்தேகப்‌ 
பட்டான்‌; வாலியோ நேரில்‌ : பார்க்காமலிருந்தும்‌ தாரை 
யிடத்து இராமனை **அருளின்‌ ஆழியன்‌”? என்று சொல்கிறான்‌. 
இது தேவ உணர்வின்‌ விளைவாகும்‌. சுக்கிரீவன்‌ விலங்கு 
குணத்தோடு, கூடிய மனித உணர்வினன்‌ என்பதை அறிய 
அவன்‌ வாலி வதம்‌ முடிந்த பின்னர்‌ குறித்த காலத்தில்‌ 
சீதையைத்தேட வராது கள்ளுண்டு மயங்கிக்‌ கிடந்தான்‌ 
என்று செொல்லப்படுவதே போதுமானது. வாலி பிலத்துவாரத்‌ 
திலிருந்து வராதபொழுது, அதனை அடைத்துவிட்டு அரசாட்சி 
செய்த சுக்கிரீவன்‌ , அண்ணன்‌ மீண்டு வந்தால்‌ உதவி செய்ய 
வேண்டுமே என்ற கவலையின்றி இருந்ததும்‌ விலங்‌ 
குணர்ச்சியின்‌ பாற்பட்டதாகும்‌. இருவகை உணர்வும்‌ 
அவனுக்கு உண்டு என்பது இவற்றால்‌ போதரும்‌. 


இராமன்‌ :*இப்பித்தாய விலங்கு”? எனச்‌ சுக்கிரீவனைசி 
சுட்டுகிறான்‌.- இகரச்சுட்டு அதனை இனிதுணர்த்தும்‌, 
இலக்குவனை அது சுட்டுவதாகக்‌ கொண்டு உரையெழுதிய 
திறனாய்வாளர்கள்‌ உண்டு, இலக்குவனை இந்த அளவு இழிவு 
படுத்தக்‌ கம்பன்‌ துணிவானா என்பதைத்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
இலக்குவனை விலங்குணர்ச்சியுடையான்‌ என்று சொல்வதே 
பாவம்‌......““அத்தா!'' என மிக உயர்வாக விளித்து விட்டு 
மறுபடி, அதே பாட்டில்‌ **விலங்கின்‌ ஒழுக்கினை'' என 
இழிவாக இரண்டாவது தடவை வீளிப்பான்‌ என்பது 
, பொருத்தமாக இல்லை. சுக்கிரீவன்‌ என்று பொருள்‌ கோடலே 
பொருத்தம்‌, “சுக்கிரீவன்‌ விலங்கின்‌ ஒழுக்குடையவன்‌"” 


53 


ள்னக்‌ கூறும்‌ இராமன்‌ பின்னர்‌, ** வாலி தன்னையும்‌ விலங்கு 
ஒழுக்குடையவன்‌”” எனச்‌. சொல்லும்பொழுது ஏன்‌ மறுக்க 
வேண்டும்‌? வாலி நிலை வேறு; சுக்கிரீவன்‌ நிலை வேறு. 
வாலி குரங்கில்‌ தேவன்‌. சுக்கிரீவன்‌ குரங்கில்‌ மனிதன்‌. 
குரங்கில்‌ மனிதனை அவன்‌ நிலைக்கு ஏற்றவாறு, 
மன்னிப்புக்குரிய குற்றமாமின்‌ மன்னிப்பளித்து ஏற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. குரங்கில்‌ தேவனை அவ்வாறு ஏற்றுக்‌ கொள்ள 
முடியாது. வாலியை நோக்கி இராமன்‌, > 

"நலங்கொள்‌ தேவரின்‌ தோன்‌ றி நவயறக்‌ | 

கலங்க லாது அற நன்னெறி காண்டலின்‌ ட 

விலங்கு அலாமை விளங்கியது ஆதலால்‌ 

அலங்கலார்க்கு இது அடுப்பதன்றாம்‌ அரோ ” 
என்று சொல்வதிலிருந்து, அவனைக்‌ குரங்காக மதிக்காமல்‌ 
தேவனாக மதிக்கிறான்‌ என்பது புலனாகும்‌. தேவனாக மதித்த 
தால்தான்‌ வாலியின்‌ குற்றத்தை இராமன்‌ மன்னிக்க முடியா 
தென்கிறான்‌. சுக்கிரீவனைக்‌ குரங்கில்‌ மனிதனாக இராமன்‌ 
கொள்வதால்‌ அவன்‌ நிலைக்கேற்ற குற்றங்களை மன்னித்து 
இரக்கங்காட்டுகிறான்‌. 

கல்வியறிவில்லாத ஒரு பரம ஏழை பசியின்‌ கொடுமை 
யால்‌ பாத்திரம்‌ ஒன்றைத்‌ திருடி விடுகிறான்‌. இதே போலப்‌ 
போதிய - சம்பளம்‌ வாங்குகின்ற ஒரு காவல்காரர்‌ ஒரு 
பாத்திரத்தைத்‌ திருடி வீடுகிறார்‌. இருவரும்‌ மனிதர்கள்‌ தாமே 
என்று ஒரே மாதிரியான தண்டனையை நீ திமன்றம்‌ விதிப்ப 
இல்லை.  பசிக்கொடுமையால்‌ திருடிய ஏழைக்கு இரக்கங்‌ 
காட்டி 'மூன்றுமாதச்‌ சிறைத்‌ தண்டனையையும்‌, வேலியே 
பயிரை மேய்ந்தது போன்ற காவல்காரருக்கு ஓராண்டுத்‌ 
தண்டனையையும்‌ நீதிமன்றம்‌ விதிக்கக்‌ காண்கிறோம்‌. சுக்கிரீ 
வனும்‌ வாலியும்‌ குரங்கினத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருந்‌ 
தாலும்‌, அவரவர்களின்‌ அறிவுத்‌ தகுதி நோக்கி மன்னிப்‌ 
யையோ தண்டனையையோ இராமன்‌ வழங்குகிறான்‌. சுக்கிரீ 
வனின்‌ ஒழுக்கத்தை: 4 இப்பித்தாய விலங்கின்‌ ஒழுக்கம்‌”? 


ணட 


/ 54 


என்று சொன்னதற்காகப்‌ பின்னர்‌ வாலி தன்னை வில.ங்‌ 
கெனக்‌ கூறுவதை. அவன்‌. ஒப்புக்கொள்ள ., வேண்டிய | 
அவசியமில்லை. | 
“அண்ணன்‌ என்றாலே தெய்வம்‌”? : எனக்கருதும்‌ இலக்கு” | 
வனிடம்‌ “மனிதரில்‌ கூட உடன்‌ பிறந்தார்க்குள்‌ சண்டை . 
உண்டு; குரங்காய்ப்‌ பிறந்த மனித உணர்வுடைய சுக்கிரீவன்‌ | 
தன்‌ குரங்கு ஒழுக்கத்தால்‌ அண்ணன்‌ மீது பகை கொள்வதை | 
அவன்‌ நிலை பற்றிச்‌ சிந்திக்க வேண்டுமேயன்றிப்‌ பரதனைப்‌: 
போன்றாரின்‌ நிலையில்‌ வைத்து. நோக்கக்‌ கூடாது. ..அப்படி 
நோக்கினால்‌ பிறகு பரதனுக்கு என்ன பெருமை? உலகியலில்‌ 
குற்றம்‌ நிறைந்தோரே பலர்‌; குறையற்றோர்‌ மிகச்‌ சிலராகவே 
இருப்பர்‌. நாம்‌ அவரவர்‌ நிலை: நோக்கி இரக்கங்‌ காட்டி, 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌”? என இராமன்‌ விளக்கிக்கூறித்‌ 
தெளிவு படுத்துகிறான்‌... இவ்விடத்தில்‌ பரதனைச்‌: சொல்லி 
இலக்குவனை மறைமுகமாக எண்ணுகிறான்‌ எனச்‌ சிலர்‌ : நயம்‌ 
காண்பதுண்டு. பரதனுக்கும்‌ இராமனுக்கும்‌ இடையே அரச 
பற்றிய ஒரு தகராறு கைகேயியால்‌ தோற்றுவிக்கப்பட்டது. 
பரதனோ இதில்‌ மிகுந்த தியாக உணர்வோடு நடந்து கொண்‌ 
டான்‌. சுக்கிரிவனுக்கும்‌ வாலிக்குமிடையே தோன்றிய தக 
ராறில்‌ சுக்கிரீவன்‌ பரதனைப்‌ போன்ற தியாக உணர்வோடு 
நடக்க வேண்டுமென, “அண்ணனே தெய்வம்‌?” எனக்‌ கருதும்‌: 
இலக்குவன்‌ எதிர்பார்க்கிறான்‌. இலக்குவனுக்கும்‌, : 
இராமனுக்குமிடையே இப்படிப்பட்ட ஒரு தகராறு தோன்றிய 
தில்லை. தகராறு எழாத இலக்குவனை நோக்கி “உன்னைப்‌ 
போலச்‌ சுக்கிரீவன்‌ நடந்துகொள்ள வேண்டுமோ? ”£? எனக்‌ 
கேட்பதில்‌ பொருள்‌ இல்லை. தகராறுக்குள்‌ அகப்பட்ட சுக்கிரீ 
வனையும்‌ பரதனையும்‌ ஒப்பிட்டும்‌ உறழ்ந்தும்‌ காட்டிப்‌ பேசுவது 
தான்‌ பொருத்தமாகும்‌. தேவையற்ற இடத்தில்‌ இராமன்‌. 
இலக்குவனைப்‌ புண்படுத்துவது. பொருந்தாது. , பரதன்‌ 
காட்டிற்கு வந்தபோது, அவனைச்‌ சந்தேகித்த இலக்குவனுக்கு 
1மனத்தில்‌ உறைக்கச்‌ சுட்டிக்காட்டிப்பேச வேண்டிய அவசியம்‌ 


/ 


55. 


ஏற்பட்டது. இங்கே அதற்கு அவசியமில்லை, அதீதமான.ஒரு. 
பண்பைச்‌. சுக்கிரீவனிடம்‌ : இலக்குவன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
“அவ்வளவு எதிர்பார்க்கக்‌ கூடாது? ” என்னும்‌ அளவில்‌ இலக்‌ 
குவனை, . நி, றவு. செய்யவே பரதனை எடுத்துக்‌ காட்டித்‌ 
தெளிவு கூறுகிறான்‌ . 

வாலிக்கும்‌ சுக்கிரீவனுக்குமிடையே போர்‌ மூளுகிறது.- 
இருவரும்‌ கடுமையாக ஒருவரோடொருவர்‌ பிடித்தும்‌, கடித்‌ 
தும்‌ போரிடுகின்றனர்‌. அப்போது இருவரும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ தேரத்காயுல்‌ போர்‌ செய்தின்றனசர்‌க இதனைக்‌ 
கம்பன்‌, 2 ee, 


2 *“வெருவிச்‌ சாய்ந்தனர்‌ விண்ணவர்‌ வேறென்னை ... 
விளம்பில்‌ 
ஒருவர்க்கு ஆண்டு அமர்‌ ஒருவரும்‌ தோற்றிலர்‌ உடன்று. 
செருவில்‌ தேய்த்தலில்‌ செங்கனல்‌ வெண்மயிர்‌ செல்ல 
முரிபுல்‌ காய்வரை.எரிபரந்‌ தன என முனைவார்‌”. 
என்று கூறுகின்றான்‌. வாலி யே டு. போய்‌ மோதினவுட 
னேயே சுக்கிரீவனின்‌ பலம்‌ பாதி அவனிடம்‌ 'போயிருக்க 
வேண்டுமன்றோ? ஒருவருக்கொருவர்‌ சளைக்காமல்‌ எப்படி 
ஒத்துநின்று போர்‌ புரிகின்றனர்‌? என்னதான்‌ இராமன்‌ பக்கத்‌ 
திலிருக்கிறான்‌ என்ற துணிவு இருந்தாலும்‌ பாதிப்பலம்‌ இழந்த: | 
பிற்பாடு, எப்படி சுக்கிரீவன்‌ ஒத்துப்‌ போர்‌ புரியமுடியும்‌? 


வாலி மாயாவியோடும்‌ போர்‌. புரிந்தான்‌; துந்துபியோ ; 
டும்‌ போர்‌ புரிந்தான்‌. “வாலி வலிந்து சண்டைக்குச்‌ சென்றால்‌ 
பாதிப்பலம்‌: பெறமாட்டான்‌;. அவனோடு மற்றவர்‌ போய்ப்‌ ~ 
போரிட்டால்தான்‌ பாதிப்பலம்‌ . இழப்பர்‌,”' என்று : கருதுகிற: 
இறனாய்வாளர்களும்‌ உண்டு.  மாயாவியும்‌  துந்துபியும்‌ ! 
வாலியோடு வலிந்து. சண்டைக்கு வந்தவர்கள்தாம்‌. வரலி: 
அவர்களோடு வலிந்து சண்டைக்குப்‌ போகவில்லை, ஆகவே, 
அந்தத்திறனாய்வாளர்களின்‌ கருத்துப்படி, மாயாவியும்‌ 'துந்து 
பியும்‌ உடனே .பாதிப்பலத்தை இ ழ.ந்‌ திரு க்‌-க வேண்டும்‌. 
அன்றோ?.. மரய.ர வி ஙலம்‌: இழக்கப்பெறுவதை .அறிந்து: 


கத: 


பிலத்துக்குள்‌ ஓடினான்‌. அவனைத்‌ தேடிப்பிடிக்க இருபத்தெட்டு” 
மாதங்கள்‌ சென்றன என்பது சரியே. ஆனால்‌, துந்துபியோ- 
அப்படி ஓடவில்லை. வாலியும்‌ துந்துபியும்‌ கடுமையாகத்‌ 
தமக்குள்‌ மற பேர்‌ செய்கின்றனர்‌. வாலி துந்துபியைக்‌ 
கொல்ல ஓராண்டு சென்றது எனக்‌ கம்பன்‌ சுக்கிரீவன்‌ 
வாயிலாகக்‌ கூறுகிறான்‌. 

“புயலும்‌ வா னகமும்‌ அப்‌ புணரியும்‌ புணரிதழ்‌ 

அயலும்‌ வீழ்‌ துளியால்‌ அறிவரும்‌ தகையவா 

மயனின்மா மகனும்‌ வாலியும்‌ மறத்து உடலினார்‌ 

இயலும்மா மதியம்‌ஈ ராறும்‌ வந்து எய்தவே.'? 


₹*இயலும்‌ மாமதியும்‌ ஈராறு?£”, என்றால்‌ பன்னிரண்டு 
மாதங்கள்‌ என்று பொருள்‌. பாதிப்‌ பலம்‌ போன துந்துபி 
ஓராண்டு காலம்‌ எப்படி ஒத்துப்போர்‌ செய்வான்‌? 

மோதுவோர்‌ பலம்‌ மெல்ல மெல்லத்தான்‌ வாலியிடம்‌ 
செல்லும்‌ என்றால்‌, இராவணனை உடனே வாலினால்‌ கட்டி 
யிருக்கிறான்‌; மாயாவி உடனே பலம்‌ போவது அறிந்து 
பிலத்திற்குள்‌ ஓடியிருக்கின்றான்‌. இதனால்‌ மெல்ல மெல்லச்‌ 
செல்லும்‌ என்பதும்‌ பிழையாகிறது. உடனே செல்லுமென்றால்‌, 
துந்துபியோடு, ஓராண்டு போர்‌ புரிந்ததற்குக்‌ காரணம்‌ 
இல்லாமல்‌ போகிறது. முடிவு தான்‌ என்ன? 


இங்கேதான்‌ வாலியின்‌ வரபலம்‌ பற்றிய. மற்றொரு 
மர்மம்‌ வெளியாகிறது. வாலி கிட்டுவார்‌ . பலத்தில்‌ : பாதிபலம்‌: 
பெறுவான்‌ என்பது உண்மையே. ஆனால்‌, அவன்‌ விரும்பி: 
னால்தான்‌ எதிரியின்‌ பாதிபலம்‌ அவனுக்கு வரும்‌, விரும்பா 
விட்டால்‌ வராது. மாயாவியை அனுமன்‌ குலப்பகைவன்‌ 
என்று கூறுவதைக்‌ காண்கிறோம்‌. மாயாவி குலப்பகைவனாக' 
இருந்ததால்‌ அவனை உடனே கொல்ல வேண்டுமென எண்ணி 
வரத்தை வாலி பயன்படுத்தியிருக்கிறான்‌. இராவணன்‌ சிவ 
பூஜைக்கு இடையூறாகக்‌ தன்னை வந்து பிடித்ததால்‌ உடனே 
வரபலத்தைப்‌ பயன்படுத்தி அவனை வாலினால்‌ : கட்டியிருக்‌ 


A 


57 


கிறான்‌. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில்தான்‌ வாலி வரபலத்‌. 
தைப்‌ பயன்படுத்‌ தியிருக்கிருனேயன்‌ றி _ மற்ற-திலைகளில்‌ தண்‌ 
இயற்கைப்பலத்தைக்‌ கொண்டே போரிட்டிருக்கிறான்‌. சுத்த, 
வீரனாதலால்‌ எதிரிகளைத்‌ தன்‌ இயற்கைப்‌ பலத்தால்‌ வெல்லவே 
வே அவன்‌ கருதியிருக்கிறான்‌. துந்துபியோடு, ஓராண்டு. 
போரிட்டதற்கு இதுவே காரணமாகும்‌. இப்பொழுது சுக்கிரீ 
அவனோடு போரிடும்‌ போதும்‌ கன்ன தங்க 
தன்‌ இயற்கை வ வலியோடு போரிடுவதால்தான்‌. இருவரும்‌ 
-அத்துப்போர்‌ புரிய முடிகிறது. இந்த உண்மையை அறிந்‌ 
தால்‌ வாலியின்‌ சுத்த வீரத்தை நாம்‌ பாராட்டாமல்‌ இருக்க 
முடியாது. வாலிக்கு நேரே வருவதால்‌ “பாதிப்‌ பலம்‌ போவ 
தில்லை. அவனோடு மோதிப்போரிட்டால்கூட அவன்‌ விரும்பி 
ல்தான்‌ பா திப்பலம்‌. போகும்‌ என நாம்‌ "விளங்கிக்‌: 
கொள்ளவேண்டும்‌. - 


சுக்கிரீவனைத்‌ தவிர வேறு யாரிடத்தும்‌ வாலி அறம்‌ 
கிறழ்ந்து நடந்ததில்லை. மாயாவியோ சரணாகதியடைய 
வில்லை, தப்பியோடி மீண்டும்‌ வந்து போர்‌ புரியவே எண்ணி 
னான்‌. குலப்பகைவனாகிய அவனை விடக்கூடாது என்றுதான்‌ 
யிலத்தினுள்‌ தொடர்ந்து சென்று அவனைப்‌ பிடித்துக்‌ கொன்‌ 
ரான்‌. துந்திபியும்‌, இராவணனும்‌ வலியச்‌ சண்டைக்கு வந்த. 
வர்கள்‌. இராவணன்‌ கெஞ்சித்‌ தன்னைக்‌ காக்குமாறு வேண்டி 
னான்‌. சுந்த வீரனாகிய வாலி அவனுக்கு அபயம்‌ வழங்கியதில்‌ 
தவறில்லை. அப்பொழுது இராவணன்‌ சீதையைத்‌ . தூக்கிப்‌ 
போகவுமில்லை. எனவே வாலியின்‌ நடத்தையில்‌ சுக்கிரீவனைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ தான்‌ குற்றம்‌ காண்கிறோம்‌, ஊருக்கு 
நல்லவன்‌; உற்ற தம்பிக்குக்‌ கொடியவன்‌ என்னும்‌ முறையில்‌ 
தான்‌ வாலி நடந்துகொண்டிருக்கிறான்‌. சுக்கிரீவன்‌ மனை: 
வியைக்‌ களங்கப்படுத்‌ திய ஒன்றே இராமனுக்கு வாலியின்‌ 
யால்‌ சினம்‌ விளைவித்தது. 2 

“ஏனைத்துயரரயினும்‌ என்னாம்‌ சதித்‌ 
தேரான்‌ பிறனில்‌ புகல்‌”. - 


58 


- என்னும்‌ திருக்குறள்‌ கருத்தின்படி, வாலி எதத்ணை: மேம்பட்ட 
வனாக இருந்தாலும்‌ ஒரு குடம்‌ பாலுக்கு. ஒரு துளி நஞ்சு- என்ப 
தைப்போல்‌ பிறனில்‌ விழைந்த: குற்றத்தால்‌, வீழ்ந்து 
போகிறான்‌. பிறனில்‌-விழைந்த குற்றம்‌. எத்தனை. -கொடியதூ' 
என்பதைக்காட்டவே கம்பன்‌ வாலியின்‌ பல நலங்களையும்‌: 
எடுத்துச்‌ சொல்கிறான்‌. ்‌ ்‌ 


வாலி வலிந்து யாரோடும்‌ சண்டைக்கு போனால்‌, பாதம்‌. 
பலம்‌ போகாது என்று. சொன்ன திறனாய்வாளர்கள்‌ பிலத்து: 
வாரத்தினின்றும்‌, வெளி வந்த வாலி சுக்கிரீவனோடு வலியத்‌ 
தான்‌ சண்டைக்குப்‌ போகிறான்‌ என்பதை ஒப்புக்‌ கொள்ள. 
வேண்டும்‌. ஆனால்‌; சுக்கிரீவன்‌ வாலியிடம்‌ நிற்க முடியாமல்‌ 
ஓடி ஒளிகிறான்‌. அப்டியானால்‌, வாலிக்கு இயற்கைவலிமையே 
மிகுதியாக இருந்திருக்க வேண்டும்‌ என்பது. புலனாகிறது. 
ஆனால்‌ அந்தத்‌ திறனாய்வாளர்கள்‌ வாலிக்கு இயற்கை வலி 
குறைவு என்று “கூறுகிறார்கள்‌. இது முன்னுக்குப்‌ பின்‌ 
முரண்‌என்பதைக்‌ கூ றவேண்டுவதில் லை. வாலியோடு: 
சுக்கிரீவன்‌' ஒத்துப்பேோர்‌ புரியக்கூடிய வலி: 
வாய்ந்தவன்தான்‌. ஆனால்‌ நெடு நேரப்போரில்‌ வாலிக்கு 
இயற்கையாகவே வலிமை கூடுதலாக “உண்டாதலால்‌' 
சுக்கிரீவனை வீழ்த்தி விடுகிறான்‌. இங்கேயும்‌, அதுபோலத்‌: 
தான்‌ சிறிது நேரம்‌ ஒத்து இருவரும்‌ போர்‌ புரிந்த பின்னர்‌' 
வாலி அவனை வீழ்த்த முனைகின்றான்‌. அதுசம்யம்‌ அவண்‌ 
பிடியினின்றும்‌ ஒருவாறாகத்‌ தப்பி ப்ட்‌ ரமண்‌" ஓடி. 
வருகிறான்‌. 


ஏன்‌ இன்னும்‌ அம்பை எய்யவில்லை. என்று இராமனிடம்‌, 
சுக்கிரீவன்‌ மிகுந்த கலக்கத்தோடு வினவுகிறான்‌; - “உங்கள்‌, 
இருவருக்குள்‌ அடையாளம்‌ காணமுடியவில்லை. இதனாலேயே. 
தாமதித்தேன்‌. அடையாளத்திற்காக ஒரு கொடிப்‌ பூமாலையை: 
அணித்து செல்‌”? என்று சொல்லி இராமன்‌ அவன்‌ .கழுத்தில்‌ 
ஒரு பூமாலையை அணிவித்து அனுப்புகின்றான்‌. இவ்விடத்தில்‌. 


59 


இராமன்‌ மனத்தில்‌ தடுமாற்றம்‌ இருந்ததால்‌, அம்பெய்யத:: 
தாமதித்திருக்கிறான்‌ எனச்‌'சிலர்‌ சொல்வதுண்டு. இருவரும்‌: 
ஒத்துப்‌ போர்‌ புரிந்தமையால்‌; உண்மையில்‌ அடையாளம்‌ - 
தெரியாமல்தான்‌ தாமதித்திருக்கிறான்‌. சுக்கிரீவன்‌ வாலி" 
யால்‌ வீழ்த்தப்படப்‌ போகின்ற. சமயம்‌ இராமன்‌ அடையாளம்‌ ' 
தெரிந்து அம்பெய்‌திருக்கலாம்‌. ஆனால்‌, அதற்குள்‌ அவசரப்‌: 
பட்டுச்‌ சுக்கிரீவன்‌ ஐடிவந்து வீட்டான்‌. இதற்காகத்தான்‌" 
பூமாலை அ அணிவித்து அனுப்புகின்றான்‌ . / 7 
மீண்டும்‌ சுக்கிரீவன்‌ வாலியிடம்‌ சென்று மோதுகின்றான்‌.. 
இலக்கு வாய்ப்பதற்காக இராமன்‌ பொறுத்‌திருக்கின்றான்‌. 
சுக்கிரீவன்‌ தோற்கிறானா??” எனப்‌ பார்த்து, அவன்‌ தோல்வி ' 
யுறக்‌ கண்ட பின்னரே இராமன்‌ அம்பெய்கிறான்‌ என்று சிலர்‌ 
சொல்வதுண்டு,” அப்படியானால்‌ அடையாளப்‌ பூமாலை - 
வேண்டுவதில்லை. இலக்குக்காகவே காத்‌ இருக்கிறான்‌. சிறிது. 
நேரத்தில்‌ வாலி சுக்கிரீவனை மேலே தூக்கி எடுத்துக்‌ கீழே . 
தள்ளிக்‌ கொல்ல முற்படுகின்றான்‌. அவன்‌ மார்பகம்‌: 
இப்போது இராமனுக்கு இலக்காகிறது. உடனே இராமன்‌ தன்‌. 
பாணத்தைத்‌ தோளுற வாங்கி வாலி மீது தொடுக்கிறான்‌.. 
பாணம்‌ வாலியின்‌ மார்பில்‌ பாய்கிறது. வாழைப்பழத்தில்‌ ஊசி ' 
செல்வது போல அது சென்றது எனச்‌ சொன்ன கம்பன்‌ இடி. 
ரென **“நின்றது என்‌ செப்ப: * என்கின்றான்‌. இதற்கு எப்படி. 
பொருள்‌ கொண்டாலும்‌, இராமபாணம்‌ வாலியின்‌ மார்பை: 
ஊடுருவி வெளியே செல்லவில்லை என்பதை யாரும்‌ மறுக்க... 
முடியாது, மராமரச்‌ சோதனையால்‌ வாலியின்‌ வலிமையை. 
விடப்‌ பன்மடங்கு வலியுடையது இராமபாணம்‌ என்பதை... 
நாம்‌ அறிவாம்‌. **சொல்லொக்கும்‌ கடிய?' வேகமுடைய: 
அப்பாணம்‌, உடனே வாலியின்‌ மார்பைத்‌ த ளைத்து வெளியே 
சென்றிருக்க வேண்டும்‌, வாலியின்‌ வலியைவிடப்‌ பன்மடங்கு... 
வலியுள்ள அந்த இராமபாணம்‌ வாலியின்‌ பிடியில்‌ அகப்பட்டு : 
அவன்‌ பிடித்து இழுத்து வெளியே பார்க்கும்‌ அளவிற்கு எப்படி. 
நின்றது? வாலி தன்‌.இயற்கை வலியால்‌ தன்னிலும்‌ பார்க்கம்‌.- 


60 


அவன்மடங்கு வலியுள்ள இராமபாணத்தை நிறுத்தினான்‌. எனச்‌ 
“சொல்வது பொருளற்றது. வர பலத்தால்‌ இராமபாணத்தின்‌ 
பாதி வலியை வாலி வாங்கியிருந்தான்‌ - என்றால்‌ அதனை 
“எளிதில்‌ முறித்‌ இருப்பான்‌... அவனால்‌ - அதனை முறிக்க முடிய 
வில்லை. மார்பினுள்‌ பாய்ந்த அதனைப்‌ பிடுங்கிப்பார்க்கத்தான்‌ 
அவனால்‌ முடிந்தது. வரபலம்‌ மோதுவாரிடத்தே செல்லுமே 
( யேன்றி மோதுகின்ற சடப்பொருளிடத்தே செல்லாது. பின்‌ 
| அப்படிப்பாணம்‌ வாலியின்‌ “சிடியுன்‌ அகப்பட்டது? கம்பன்‌ 
-விளக்கம்‌ சொல்லவில்லை. “நின்றது என்‌ செப்ப”? என்று 
“சொல்லித்‌ தன்‌ வியப்பை மட்டும்‌ காட்டுகின்றான்‌. “*'சொல்ல 
_தின்றது என்‌”? என்று இதற்குப்‌ பொருள்‌ செய்தால்‌ பாணம்‌ 
அவன்‌ மார்பை விட்டு, வெளியேறி இருக்க வேண்டும்‌. “நின்ற 
தென்‌ செப்ப?” என்பதற்குக்‌ கம்பன்‌ அது நின்றதை எப்படிச்‌ 
சொல்வது எனத்திகைக்கிறான்‌ என்றே பொருள்‌ கொள்ள 
வேண்டும்‌. வாலி நிறையச்‌ சிவபூஜை செய்தவன்‌. அச்சிவ 
பூஜையின்‌ பலன்‌ அவனுக்கு ஞானத்தைக்‌ கொடுத்து வீடு 
“பேற்றை அளிக்க வேண்டும்‌. அவன்‌ செய்த ஒரு பிழையால்‌ 
வீடு பேறு தாமதித்து நிற்கிறது. இராம பாணத்தால்‌ 
தண்டனையுற்றதும்‌ அப்பிழை நீங்கி வீடு பேற்றுக்குத்‌ தகுதி 
வுடையவனாகின்றான்‌. பாணம்‌ முழுதும்‌ பாய்ந்து வெளியே 
-லுடிவிட்டால்‌ அந்தக்‌ கணமே வாலி உயிரிழந்து விடுவான்‌. 
இராம தரிசனம்‌ பெற்று வீடு பேறுபெற வாய்ப்பில்லாமல்‌ 
“போகும்‌. வாலி செய்த சிவ பூஜையின்‌ ஆற்றல்‌ இவ்‌ 
விடத்தே துணையாக நின்று அவன்‌ பாணத்தைப்‌ பிடுங்கிப்‌ 
யரர்க்க வாய்ப்பளித்தது எனக்‌ கொள்வதே பொருத்தமாகும்‌. 
வாலி இராம பாணத்தைத்‌ தன்‌ பிடிக்குள்‌ அகப்படுத்திக்‌ 
கொண்டு, இராமனை நோக்கிப்‌ பேசியபின்‌ அவனுக்கு இராமன்‌ 
-விடைகூறும்‌ பொழுது, 
“தாலன்‌ ஆற்றல்‌ கடிந்த கணிச்சியான்‌ 
பாலின்‌ ஆற்றிய பத்தி பயத்தலான்‌ 
மாலினா ற்றரு வன்பெரும்‌ பூதங்கள்‌ 
நாலினா ற்றலும்‌ மாற்றுழி நண்ணினாய்‌”" 


- 


61 


என வாலியின்‌ சிவபூஜைத்‌ : திறத்தைப்‌ பாராட்டிக்‌ கூறு: 
கின்றான்‌. இராம பாணத்தை அவன்‌ சிவ பூஜையின்‌ ஆற்று 
லால்‌ தான்‌ பிடித்து நிறுத்தியிருக்கிறான்‌ எனக்‌ கம்பன்‌ 'குறிமப்‌ 
பாகப்‌ 'புலப்படுத்துகிறான்‌ என்றே கொள்ள வேண்டும்‌. 
வெளிப்படையாகக்‌ கூறாமல்‌ குறிப்பால்‌ உணர்த்துவது 
கற்போர்‌ உள்ளத்தில்‌ ஆழமாகப்‌ பதியும்‌ என்பதைக்‌ கூற்‌- 
வேண்டுவதில்லை. 

தான்‌ பறித்தெடுத்த வாளியில்‌ இராம நாமம்‌ பொறித்‌- 
திருப்பதைக்கண்டு வாலி துணுக்குறுகிறான்‌. சுத்த வீரனா - 
தலால்‌ பயப்படவில்லை. எந்த இராமனை, “அருளின்‌ 
ஆழியான்‌”?, என்றும்‌ “தனக்கும்‌ தட்‌ நடைபெறும்‌ 
போரில்‌ அம்பு தொடுக்க மாட்டான்‌!” என்றும்‌ சற்று நேரத்‌... 
திற்கு முன்‌ தாரையிடம்‌ சொல்லி வந்தானோ அந்த இராமனே 
தன்‌ மீது அம்பு தொடுத்திருப்பதைக்‌ கண்டு நாணம்‌ கொள்‌ - 
கின்றான்‌. இராமன்‌ அறந்தவறி விட்டான்‌ என்றே வாலி 
கருதுகிறான்‌. இது சமயம்‌ வேறிடத்து நின்ற இராமன்‌ வாலி 
கண்ணுக்குத்‌ தெரியும்‌ படியாக வந்து நிற்கின்றான்‌. இராமன்‌" 
அறத்‌ தவறி விட்டான்‌ என்று வாலி கருதுவது போல்‌ நாமும்‌ 
கருதிவிடக்கூடாது என்பதற்கே கம்பன்‌, 

“மறை திறம்‌ பாத வாய்மை மன்னர்க்கு மனுவில்‌ 

சொல்லும்‌ 
துறைதிறம்‌ பாமல்‌ காக்கத்‌ தோன்‌ றினான்‌ வந்து 
தோன்ற 

என்று தன்கூற்றாகக்‌ கூறுகின்றான்‌. இப்படிச்‌ சொல்லு. 
கின்ற கம்பன்‌ இராமன்‌ அறந்தவறவில்லை யென்பதை நிலை 
நாட்டாவிட்டால்‌ தோற்றவனாவான்‌ என்பதை நாம்‌ மறந்து 
விடக்கூடாது. ம்‌ 


வாலியை இராமன்‌ பார்ப்பது பரம்பொருளைத்‌ தரிசிப்‌ 


பது போல இருந்தது என்பதை நாம்‌ வத்ஸ ணம 
கம்பன்‌, 


62 


- .. “கண்ணுற்றான்‌ வாலி நீலக்‌ கார்‌. முகில்‌ கமலம்‌. பூத்து 
மண்ணுற்று வரிவில்‌.ஏந்தி வருவதே போலும்‌ மாலைப்‌ 
புண்ணுற்ற தனைய சோரிப்‌ பொறியொடும்‌ பொடிப்ப 
எண்ணு நற்றாய்‌ என்‌ செய்‌ தாய்‌ என்று ஏசுவான்‌ [நோக்கி 
ப இயம்பல்‌ உற்றான்‌”? 
அன்கின்றான்‌. தன்‌ பாணத்தால்‌ உடனே ' மடிய வேண்டிய 
அவரலி சிவபூஜையின்‌ ஆற்றலால்‌ அதைமறித்து . நிற்பது 
-கண்டு வியந்து அவனை மதித்து உரையாட விரும்பி இராமன்‌ 
அவன்‌ முன்வருகின்றான்‌.. இராமனைக்‌ கண்ணுற்ற வாலி 
“கேள்விக்‌ கணைகளைத்‌ தொடுக்கின்றான்‌. 
“வாய்மையும்‌ மரபும்‌ காத்த மன்னவனின்‌ மகன்‌ நீ, 
இல்லறம்‌ துறந்த நீ, என்தம்பிக்காக வில்லறம்‌ துறந்து 
விட்டாய்‌. பரதனுக்கு நீ முன்னவன்‌. . பிறரைத்‌ தீமை செய்ய 
விடாமல்‌ காக்கின்ற நீ தீமை. செய்தால்‌ நியாயமாகுமா? 
வீரத்தை அலறும்படியாக நீ செய்திருக்கிறாய்‌. சீதையைப்‌ 
“மீரிந்து விட்டதால்‌ திகைத்துப்‌ போய்‌ இங்ஙனம்‌ செய்தாயா? 
அரக்கன்‌ ஒரு தீங்கு செய்தால்‌ அதற்காகக்‌ 'குரக்கினத்‌ 
, தரசனாகிய என்னைக்‌ கொல்லும்படி எந்த அறநூல்‌ சொல்லு 
.கிறது? இரக்கத்தை எங்கே உகுத்தாய்‌? என்மீது என்ன 
பிழை கண்டாய்‌? நேர்மை ஒழுக்கமெல்லாம்‌ என்னைப்‌ போல 
-மெலியவர்களுக்குத்‌ தாமோ? உன்னைப்‌ போன்ற வலியவர்‌ 
களுக்குத்‌ தேவையில்லையா? போயும்‌ போயும்‌ கலிகாலம்‌ ஒரு 
குரங்கின்‌ மீதுதான்‌ வரவேண்டுமா? உனக்கு யார்‌ துணையும்‌ 
வேண்டுவதில்லை, நீ நாட்டிலே ஒரு விதமாகவும்‌,காட்டிலே ஒரு 
விதமாகவும்‌ செயல்‌ செய்யலாமா? வீரக்கழல்‌ கட்டியவர்கள்‌ 
என்ன கொடுமை செய்தாலும்‌ அதனை இப்பொழுது 
வீரம்‌ என்று சொல்லுகின்ற காலம்‌ வந்து விட்டதா? என்னி 
அத்து நீ முறையில்லாத காரியத்தைச்‌ செய்திருக்கும்‌ போது 
இராவணன்‌ முறையில்லாத காரியத்தைச்‌ செய்தான்‌ என்று 
“கோபிப்பதில்‌ அர்த்தமுண்டா? நாங்கள்‌ இருவரும்‌ போர்‌ 
செய்யும்போது நீ ஒருவன்‌ மீது அன்புகொண்டு மறைத்து 


. 


A 


63 


தின்று - மற்றவ்ன்மீது அம்புவிடுவது எப்படி: -நியாயமாகும்‌? 
இது வீரமும்‌ அன்று, வாய்மையும்‌ அன்று. கருணையும்‌ அன்று. 
என்‌ உடம்பு இந்த மண்ணுக்குப்‌ பாரமும்‌ அன்று; உனக்குத்‌ 
துணை . வேண்டுமென்றால்‌ சிங்கத்தை விட்டு ஏன்‌ முயலைத்‌ 
பதுணைக்கொண்டாய்‌? சூரியன்‌ . மரபுக்கே.. ஒரு மறுவை 
உண்டாக்கி விட்டாய்‌ அன்றோ? ஒருவன்‌ . வலிந்து : வந்து 
என்னுடன்‌ சண்டை போட நீ ஒளிந்து நின்று என்‌ உயிரை 
உண்டுவிட்டு என்‌ தேரில்‌ வந்து நிற்பது வீரமாகுமா? நீ 
வாலியைக்‌ கொல்லவில்லை; அறத்தின்‌ வேலியை அழித்திருக்‌ 
கின்றாய்‌. நிராயுதன்‌ மார்பில்‌ அம்பெய்தது கோழைத்தனமே 
யன்றி வீரமன்று'' என வாலி மிகக்‌. கடுமையாக இராமனை 
தோக்கி பேசுகிறான்‌. 

பகையில்லாத: என்மீது--ஒரு குற்றமும்‌ இல்லாத என்‌ 
மீது ஏன்‌ நீ ஒளிந்து நின்று அம்புபோட்டாய்‌ என்பதே 
வாலி வினவுகின்‌ ற: வினாக்களின்‌ சுருக்கமாகும்‌. 

இனி இராமன்‌ இதற்கு விடை கூறத்‌ துவங்குகின்றான்‌. 
தீ. நெடுநாள்‌  பிலத்துவாரத்திலிருந்து வராததால்‌, 
“யானும்‌ பிலம்‌ புகுந்து சாவேன்‌?! என உன்‌ தம்பி 
யிலத்துக்குள்‌ புக முயலும்போது, படைவீரர்களும்‌ முற்றும்‌ 
உணர்ந்த பெரியோர்களும்‌ அவனைத்‌ தடுத்து அரசுப்‌ 
பொறுப்பேற்கும்படி செய்திருக்கின்றனர்‌. திரும்பி வந்த 
உன்னைக்‌ கண்டதும்‌, அவன்‌ மிகவும்‌ மகிழ்ந்து உண்மை 
நிலையினை எடுத்துச்‌ சொல்லி அரசையும்‌ உனக்குத்‌ திரும்பநல்கி 
“சரண்‌, சரண்‌,'* என்று கதறி இருக்கின்றான்‌. நீ அவனுக்கு 


“இரக்கம்‌ காட்டாமல்‌ அடித்தும்‌, உதைத்தும்‌ கொல்ல 


(முயன்றிருக்கின்றாய்‌. 
“ஊற்றம்‌ உற்றுடை யான்‌ உனக்கு ஆர அமர்‌ 
தோற்றும்‌ என்று கொழுதுயர்‌ கையனைக்‌ 
கூற்றம்‌ உண்ணக்‌ கொடுப்பேன்‌ என்‌ றெண்ணினாய்‌ 
நாற்றிசைக்கும்‌ புறத்தையும்‌ நண்ணினான்‌.” 


சுக்கிரீவன்‌ தொழுதுதுயர்‌ கையனாய்‌ இருந்தும்‌, நீ அவனைக்‌ 


கூற்றம்‌ உண்ணக்‌ கொடுக்க எண்ணியது எவ்வளவு பெரிய . 


64 


கொடுமை? “அவன்‌ தஞ்சம்‌ புகுந்த மலை, நீ ஏற முடியாத 
சாபத்தை உடையதாய்‌ இருந்ததாலேயேஅவன்‌ உயிர்‌ பிழைத்‌ 
இருக்கின்றான்‌. இல்லாவிடில்‌ இறந்து போயிருப்பான்‌. நீ: 
இரக்கத்தை எங்கே உகுத்தாய்‌? பின்னவன்‌ என்றும்‌ பேணாது 
கொல்ல முயன்றிருப்பதோடு, அவன்‌ மனைவியையும்‌ கைம்‌ 
பற்றிக்‌ களங்கப்படுத்தியிருக்கிறாய்‌. இதுதான்‌ நியாயமா? 

“ஈரமாவதும்‌ இல்பிறப்‌ பாவதும்‌ 7 

வீரமாவதும்‌ கல்வியின்‌ மெய்ந்நெறி 

வாரமாவதும்‌ மற்றொரு வன்புணர்‌ 

தாரமாவது தாங்கும்‌ தருக்கரோ” 

“தருமம்‌ இன்னதெனும்‌ தகைத்‌ தன்மையும்‌ 

இருமையும்‌ தெரிந்து எண்ணலை எண்ணினால்‌ 

அருமை உம்பிதன்‌ ஆருயிர்த்‌ தேவியைம்‌ 

பெருமை நீங்கினை எய்தப்‌ பெருதியோ? 
பிறன்‌ மனைவியை விரும்பிய உன்னை எங்ஙனம்‌ மன்னிப்பது? 
உனக்கும்‌ எனக்கும்‌ சொந்தப்‌ பகையில்லை. ஆனால்‌ எளியவன்‌ 
ஒருவனை வலியவன்‌ ஒருவன்‌ துன்பப்‌ படுத்தினால்‌, அந்த 
எளியவனுக்குத்‌ துணையாகச்‌ சென்று அவன்‌ துயரை தீர்க்க 
வேண்டுவது என்‌ கடமை. 

ஆதலானும்‌ அவன்‌ எனக்கு ஆருயிர்க்‌ 

காதலான்‌ என லானும்‌ நிற்‌ கட்டனென்‌ 

ஏதிலாரும்‌ இடருற்றார்‌ எனில்‌ 

தீது தீர்ப்பதென்‌ சிந்தைக்‌ கருத்தரோ.” 
அடுத்த வீட்டுக்குள்‌ திருடன்‌ புகுந்து அடிக்கும்பொழுது நாம்‌; 
நமக்கென்ன? என்று இருந்தால்‌ அது குற்றம்‌ செய்யாமை 
ஆகாது. நாம்‌ ஒரு பாவமும்‌, செய்யாவிட்டாலும்‌, அந்த 
வீட்டுக்காரருக்குத்‌ துணேபோகாமல்‌ இருந்தது ஒரு பாவமே 
யாகும்‌. உதவி செய்யப்போகாவிட்டாலும்‌, நான்‌ சும்மா 
தானே என்‌ வீட்டில்‌ இருந்தேன்‌, எனக்கு எப்படிப்‌ பாவம்‌ 
வரும்‌? ”” என்று கேட்கக்கூடும்‌. செய்யவேண்டிய காரியத்‌ 
தைச்‌ செய்யாவிட்டாலும்‌ பாவம்தான்‌. வாலிக்கும்‌ இராம 


65 


னுக்கும்‌ எந்தப்‌ பகையும்‌ இல்லாவிட்டாலும்‌, சுக்கிரீவனுக்கு 
அவன்‌ துயர்‌ இழைத்ததால்‌, எளியவனைக்‌ காக்க வேண்டும்‌ 
என்னும்‌ கடமை பற்றி இராமன்‌ துணை செய்ய வேண்டுவ 
தாயிற்று, வாலி பிறனில்‌ விழைந்து விட்டானாதலால்‌ 
அவனைக்‌ கொலைத்‌ தண்டனைக்கு உள்ளாக்கவேண்டு 
வது நியாயமே, இதனாலேயே தான்‌ அவன்‌ மீது அம்பு 
தொடுத்ததாக இராமன்‌ கூறுகிறான்‌. 

வாலி. இராமன்‌ சொன்ன  குற்றச்சாட்டுகளுள்‌ சுக்கிர 
வனைக்‌ கொல்ல முயன்ற குற்றத்தை மறுக்கவில்லை, அது 
பற்றிப்‌ பேசாது விட்டுவிடுகின்றான்‌. இதனால்‌ அந்தக்‌ குற்றத்‌ 
தை. அவன்‌ ஒப்புக்‌. கொள்கிறான்‌ என்பது தெளிவு. ஆனால்‌ 
சுக்கிரீவனின்‌ மனைவியைக்‌ கைப்பற்றிய குற்றச்சாட்டுக்கு 
விடை கூற முயல்கிறான்‌. அவ்விடையிலிருந்து அவன்‌ 
அவளைக்‌ களங்கப்படுத்‌ தியிருக்கிறான்‌ என்னும்‌ செய்தியை - 
ஒப்புக்‌ கொள்கிறான்‌ என்பது தெரிகிறது. ஆனால்‌ அது ஒரு 
குற்றமான செயல்‌ அன்று என்று அவன்‌ சொல்கிறான்‌. மனித 
சமுதாயத்தில்‌ இருப்பது போன்ற திருமணச்‌ சடங்குகளும்‌ 
கற்பொழுக்க முறைகளும்‌ குரங்குகளுக்கு இல்‌ லை என்பது 
அவன்‌ கூற முயல்கின்ற சமாதானமாகும்‌. 

“ஐய நுங்கள்‌ அருங்குலக்கற்பின்‌ அப்‌ 

பொய்‌இல்‌ மங்கையர்க்கு ஏய்ந்த புணர்ச்சிபோல்‌ 

செய்தி லன்ளஎமைத்‌ தேமலர்‌ மேலவன்‌ 

எய்தின்‌ எய்திய தாக இயற்றினான்‌ " 

“மணமும்‌ இல்லை மறைதெறி வந்தன 

குணமும்‌ இல்லைக்‌ குலமுதற்கு ஒத்தன 

உணர்வு சென்றுழிச்‌ செல்லும்‌ ஒழுக்கலால்‌ 

நிணமும்‌ நெய்யும்‌ இணங்கிய நேமியாய்‌, '” 
வாலி நன்கு கற்றவன்‌. மிகப்‌ பெரியவர்கள்‌, தாம்‌ செய்யும்‌ 
தவறுக்கு இப்படித்‌ தம்‌ அறிவுத்‌ திறமை கொண்டு போலிச்‌ 
சமாதானம்‌ சொல்வதை இன்றும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌, 
வாலியின்‌ சமாதானத்தை இராமன்‌ வன்மையாக மறுக்கிறான்‌. 

5 


66 


“பொறியின்‌ யாக்கைய தோபுலன்‌ நோக்கிய 

அறிவின்‌ மேலதன்‌ றோ அறத்‌ தாறுதான்‌ 

தெறியும்‌ நீர்மையும்‌ நேர்‌ நின்றுணர்ந்த நீ 

பெறுதி யோபிழை உற்றுறு பெற்றிதான்‌. ” 
தீ பிறப்பால்‌ விலங்குதான்‌, ஆனால்‌ அறிவால்‌ தேவன்‌. 
' ஒழுக்கம்‌ அறிவைப்‌ பொறுத்துக்‌ கணிக்கப்படுமே யன்றி 
உடம்பைப்‌ பொறுத்துக்‌ கணிக்கப்படாது; தக்கது தகாதது 
என்பதை அறியாத மனிதன்‌ விலங்கேயாவான்‌; அறிந்த 
விலங்கு மனிதனேயாகும்‌. அதனிலும்‌ அது வேதங்களைக்‌ 
கரை கண்டிருந்தால்‌ தேவனேயாகும்‌. எனவே ஒருவன்‌ 
மனைவியின்‌ மாட்சியை அழித்த உன்னை மன்னிப்பதற்கில்லை?? 
என்பதே இராமன்‌ மறுத்துக்‌ கூறும்‌ விடையாகும்‌. இவ்விடை 
நியாயமானதே என்பதை நாம்‌ மறுக்க முடியாது, இந்த 
அளவில்‌ வாலி குற்றவாளி என்பதும்‌, அவன்‌ பிறனில்‌ விழை 
தலாகிய உய்தியில்‌ குற்றத்தைச்‌ செய்திருப்பதால்‌ கொலைத்‌ 
தண்டனைக்‌ குரியவன்‌ என்பதும்‌ நன்கு புலனாகும்‌. பிறனில்‌ 
விழைதல்‌ என்னும்‌ குற்றம்‌ உய்தியில்லாத ஒரு குற்றம்‌ 
என்பதை விளக்குவதே வாலி வதமாகும்‌. கம்பன்‌ இந்தக்‌ 
கருத்தில்தான்‌ வரலி வதையை அமைத்திருக்கிறான்‌. பிறனில்‌ 
விழைந்த குற்றத்தைத்‌ சாமான்யமான ஒன்றாக நாம்‌ 
கருதினால்‌ கம்பன்‌ காட்டும்‌ அருமை நமக்குப்‌ புலனாகாது. 
கிட்கிந்தா காண்டத்தை நுணுக்கமாக ஆராய்ந்தால்‌ கம்பன்‌ 
இதனைப்‌ பெரியதோர்‌ குற்றமாகக்‌ . கொண்டு பாடல்களை 
அமைத்திருக்கின்றான்‌ என்பது நன்கு விளங்கும்‌. 

வாலி கொல்லப்பட வேண்டியவன்‌ என்பது சரியே. 
ஆனால்‌, அவனை ஒளிந்து நின்றா கொல்ல வேண்டும்‌? கொல்‌ 
லப்படவேண்டியவனை எப்படி கொன்றால்‌ தான்‌ என்ன என்று 
கேட்பது தவறு என்பதை முன்னரே விளக்கியிருக்கிறோம்‌. 

இராமன்‌ ஏன்‌ ஒளிந்து நின்று கொன்றான்‌ என்பதற்கு 
நாமாகக்‌ காரணங்கள்‌ கற்பிக்கக்‌ கூடாது. கம்பன்‌ என்ன 
சொல்கிறான்‌ என்றே பார்க்கவேண்டும்‌, 


67 


கம்பன்‌ வாலி வாயிலாக இக்‌ கேள்வியைக்‌ கேட்க வைத்‌ 
இருக்கிறான்‌. அப்படியானால்‌, அவனிடம்‌ அதற்கு ஒரு விடை 
இருக்கத்தானே வேண்டும்‌? சரியான விடை தன்னிடம்‌ 
இல்லாவிட்டால்‌ வாலியை இவ்வாறு கேட்கும்படி, அவன்‌ 
செய்திருக்க மாட்டான்‌. வாலியை உயர்த்திக்காட்ட 
வேண்டும்‌ எனக்‌ கம்பன்‌ நினைத்திருப்பானானால்‌, 
“ழறைதிறம்‌ பாத வாய்மை மன்னர்க்கு மனுவில்‌ 
சொல்லும்‌ 


துறை திறம்பாமல்‌ காக்கத்‌ தோன்றினான்‌ வந்து 
தோன்ற” 


எனத்தன்‌ கூற்றாகப்‌ பாடியிருக்கமாட்டான்‌. இராமனை 
உயர்த்துவதுதான்‌, அவன்‌ கருத்தாக இருக்கிறது. அப்படி 
யானால்‌, ஒளிந்து நின்றதற்குரிய சரியான விடையைக்‌ கம்பன்‌ 
வைத்திருக்கவே வேண்டும்‌. இயல்பிலேயே விடை இல்லா 
விட்டால்‌ இக்‌ கேள்வியை எழுப்பாமலே விட்டிருப்பான்‌. 
எழுப்பிச்‌ சரியான விடை சொல்லாவீட்டால்‌ அது கம்பன்‌ 
திறமைக்கு இழுக்காகமுடியும்‌, 
“அவ்வுரை அமையக்‌ கேட்ட அரிகுலத்து அரசும்‌ மாண்ட 
செவ்வியோய்‌ அனையதாகச்‌ செருக்களத்து 
உருத்தெய்யாதே 
வெவ்விய புளிஞர்‌ என்ன விலங்கியே மறைந்து வில்லால்‌ 
எவ்வியதென்னை என்றான்‌ இலக்குவன்‌ இயம்பலுற்றான்‌.” 
மறைந்து நின்று நீ ஏன்‌ கொன்றாய்‌, என வாலி இராமனை 
நோக்கிக்‌ கேட்ட கேள்விக்கு இலக்குவன்‌ விடையிறுக்கின்றான்‌. 
இலக்குவன்‌ ஏன்‌ விடை சொல்ல வேண்டும்‌? இலக்குவன்‌ 
சொல்லுகின்ற விடையை நோக்கினால்தான்‌ அது புரியும்‌. 
இலக்குவன்‌ பின்வருமாறு விடை சொல்கிறான்‌. 
“முன்பு நின்‌ தம்பி வந்து சரண்‌ புக முறைஇலாயைத்‌ 
தென்புலத்து உய்ப்பன்‌ என்று செப்பினன்‌ iL 
அன்பினை உயிருக்காகி அடைக்கலம்‌ யானும்‌ தப்‌ 


என்பது கருதி அண்ணல்‌ மறைந்து நின்று எய்தது 
என்றான்‌” 


J 


68 


| இராமன்‌ தகுந்த விடை சொல்ல முடியாமையால்‌, இலக்கு 


| 


ப்‌ 
| 


வளைக்‌ காட்டி வீடுகிறான்‌ ௭ என நாம்‌ நினைத்தால்‌ அது 
இராமனின்‌ _ _தோல்வியாகாமல்‌ கம்பனின்‌ தோல்வியாக 
முடியும்‌. **முன்பு உன்‌ தம்பி வந்து சரண்புகுந்தான்‌, முறை 
யில்லாத உன்னைக்‌ கொல்வதாக என்‌ அண்ணனாகிய இராமன்‌ 
அவனுக்கு வாக்களித்தான்‌. இப்போது நேரே வந்து போர்‌ 
செய்தால்‌, நீ அண்ணனைக்‌ கண்டதும்‌, உன்‌ உயிரின்‌ மீது 
பற்றுக்‌ கொண்டு, .அவன்‌ காலில்‌ விழுந்து, சரணாகதி தர 
வேண்டும்‌ என்று கேட்டால்‌ என்ன செய்வது என்று 
எண்ணியே அண்ணன்‌ மறைந்து நின்று கொன்றான்‌?” 
என்பதே இலக்குவன்‌ விடையாகும்‌. இராமன்‌ சரணாகதி 
நாயகன்‌ என்பதையும்‌, வாய்மை காப்பவன்‌ என்பதையும்‌ 
முறையில்லாதவனைத்‌ தண்டித்து அறத்தை  நிலைநாட்டு 
வோன்‌ என்பதையும்‌ இப்பாடலில்‌ இலக்குவன்‌ எடுத்துக்‌ 
! காட்டுகின்றான்‌. இராமன்‌, தான்‌ இத்தகைய குணங்களை 
உடையவன்‌ என்பதைத்‌ தன்‌ வாயாலேயே சொன்னால்‌, 

அது தன்‌ பெருமைக்‌ குணங்களைத்‌ தானே எடுத்துச்‌ சொன்ன 
தாக முடியும்‌. இது தற்புகழ்ச்சியின்பாற்‌ படுமாதலால்‌, 
இராமன்‌ தானே சொல்லாமல்‌ இலக்குவனைச்‌ சொல்ல 


| விடுத்து வாளா நிற்கின்றான்‌. இது இராமனுக்குச்‌ சிறப்பே 


। யன்றி இழிவன்று. தகுதியான வீடை தன்‌ கையில்‌ இல்லா 
மையால்‌ இலக்குவனைச்‌ சொல்லச்‌ சொல்கிறான்‌; என நினைப்‌ 
| பது காவீய நயத்தை உணர முடியாத நம்‌ மனோ நிலையையே 
! புலப்படுத்தும்‌. ) 
தமிழ்நாட்டில்‌ கம்‌ ப இராமாயண வீரிவுரையாளர்கள்‌ 
இலக்குவன்‌ வீடையை அலட்சியப்படுத்தயே இதுவரை 
வாலி வதைக்குக்‌ காரணம்‌ கூறி வந்திருக்கின்றனர்‌. 
எதிரே வருபவர்‌ பலத்தில்‌ வாலி, பாதி வாங்கிவீடுவான்‌ 
என ஆஞ்சி, இராமன்‌ ஒளிந்து நின்று அம்பு எய்திருக்கிறான்‌ 
என எல்லோரும்‌ கருதி வந்ததால்‌ இலக்குவன்‌ விடை சாமர்த்‌ 
இயமானது என ஒதுக்கி விட்டனர்‌. “எதிரே வந்தார்‌ பலத்தில்‌ 


ராரா மாறாம 


69 


வாலி பாதி வாங்குவான்‌! -என ஒரு வரம்‌ அவனுக்கு இல்லை 
என்பதை மேலே மெய்ப்பித்தோம்‌. அவனோடு மோதி அவன்‌ 
பிடியில்‌ அகப்பட்டால்தான்‌ அதுவும்‌ அவன்‌ நினைத்தால்தான்‌ 
பாதி பலம்‌ போகுமாதலால்‌ இலக்குவன்‌ விடை சாமர்த்திய 
மானதன்று என்பது இனிது பெறப்படும்‌. வரபலத்திற்கு 
அஞ்சி இராமன்‌ உண்மையில்‌ ஒளிந்திருந்தால்‌ வாலி **சரணா 
கதி அடைவான்‌ என அஞ்சி இராமன்‌ ஒளிந்தான்‌”? என 
இலக்குவன்‌ சொல்வது மனச்சாட்சி அற்ற பொய்யுரை 
ஆவதோடு உண்மை அறிந்தவர்கட்கு நகைப்பையும்‌, இராம 
இலக்குவர்‌ மீது பெரியதோர்‌ வெறுப்பையும்‌ உண்டாக்கும்‌ 
என்பது தெளிவு. எனவே, இவ்விடத்தில்‌ இலக்குவன்‌ பொய்‌ 
சொல்கிறான்‌, என்றால்‌ அது கம்பன்‌ காவியத்திற்கே இழுக்‌ 
காகும்‌. இலக்குவன்‌ விடையைக்‌ கேட்டதும்‌ வாலி-மனமடங்கி 
ஞானம்‌ பெறுவதாகக்‌ கம்பன்‌ பாடுகிறான்‌. இலக்குவன்‌ 
சொன்ன பொய்யை வாலி நம்பி ஞானம்‌: பெற்றான்‌ எனக்‌ 
கம்பன்‌ காட்டினால்‌ ஞானம்‌ என்பதே நகைப்பிற்கு இடமாகி 
அவன்‌ காவியத்தையே கெடுத்துவிடும்‌. பொய்‌ சொல்ல 
வைப்பதற்கு வேறு இடமில்லையா? ஞானம்‌ பெறுகின்ற இறுதி 
நேரத்தில்‌ ஞானம்‌ வழங்குகின்ற இராமனின்‌ தம்பியைப்‌ 
பொய்‌ சொல்ல வைப்பது பொருத்தமாகுமா? யுத்தத்தின்‌ 
இடையில்‌ பொய்‌ சொன்னால்‌, ஒருவேளை அதனை யுத்த 
தந்திரம்‌ என்ற முறையில்‌ அமைதி காணலாம்‌. ஞானம்‌ 
பெறுகின்ற இடத்தில்‌ பொய்‌ சொன்னால்‌ அது அமைதியையே 
காணமுடியாத நிலையினை உண்டாக்கும்‌. கம்பனுக்கு 
மதிப்பளிப்பதாயிருந்தால்‌ இலக்குவன்‌ விடையழையமுழு 
உண்மை என்றே கொள்ள வேண்டும்‌. இலக்குவன்‌ 
யாட்டை இடைச்‌ செருகல்‌ என்று தள்ளினால்‌ ஞானம்‌ 
பெறுவதற்குரிய பாட்டில்லாமல்‌ கதைத்‌ தொடர்பு அறுந்து 
காட்டும்‌. ஆகவே இதனை அவ்வாறு தள்ள இயலாது. 
வரபலப்‌ பிழையைத்‌ தள்ளினால்தான்‌ இலக்குவன்‌ கூற்று 
நமக்கு விளங்கும்‌. எதிரே வந்தால்‌ பலம்‌ பாதி போகாது. 


70 


இராமனின்‌ வில்லாற்றல்‌ முன்னே வாலி நிற்க முடியாது. 
மராமரச்சோதனையால்‌ இது. ஐயந்திரிபுக்கு இடமின்றி 
மெய்ப்பிக்கப்‌ பட்டுள்ளது. விரைவும்‌ வேகமும்‌ வாய்ந்த 
இராமனின்‌ அம்பு நேர்‌ நின்று எய்யப்பட்டிருக்குமானால்‌, வாலி 
தாவி இராமனைப்‌ பிடிக்குழுன்னே அது அவன்‌ .மார்பினில்‌. 
நுழைந்திருக்கும்‌. வாலி இறந்தேயிருப்பான்‌. எனவே, 
இராமன்‌ அச்சமின்றி நேரே வந்திருக்கலாம்‌. மறைந்திருக்க 
வேண்டிய அவசியமேயில்லை. பின்‌ ஏன்‌ மறைந்து நின்றான்‌? 

வாலி இராமன்‌ மீது அதிக . ஈடுபாடு கொண்டவன்‌. 
இதனை நாம்‌ உணர்வதற்காகவே தாரை-வாலி உரையாடலை 
கம்பன்‌ அமைத்திருக்கின்றான்‌. இராமன்‌ மீது. ஈடுபாடு 
கொண்ட வாலி அவனை நேரில்‌ கண்டால்‌ நிச்சயம்‌ சரணாகதி 
அடையவே செய்வான்‌. யார்‌ சரணாகதி அடைந்தாலும்‌ 
இராமன்‌ ஏற்றுக்‌ கொண்டே ஆக வேண்டும்‌. சுக்கிரீவனுக்கு , 
முன்‌ வாலி சரணாகதி அடைந்திருந்தால்‌, இராமன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டேயிருப்பான்‌. ஆனால்‌ அவன்‌ பிறனில்‌ விழைந்த 
குற்றத்தை அறிந்ததும்‌, சுக்கிரீவனிடம்‌ மனைவியை விடுவிக்கு 
(மாறு செய்து, அரசையும்‌ அவனிடம்‌ ஒப்புவித்து, வாலியைக்‌ 
காட்டிற்குச்‌ சென்று தவம்‌ செய்யுமாறு பணித்திருப்பான்‌. 
இப்படிச்‌ செய்திருந்தால்‌ பிறனில்‌ விழைதல்‌ என்னும்‌ குற்றம்‌ 
உய்தியில்‌ குற்றமாகாமல்‌ மன்னிப்புக்குரிய குற்றமாகிவிடும்‌. 
இராமன்‌ பிறனில்‌ விழைதலை உய்தியில்‌ குற்றமாகக்‌ 
கொண்டவன்‌. அதற்கு மரணத்தைத்‌ தவிர வேறு தண்டனை 
யில்லை என்றும்‌ கருதியவன்‌. இதனால்தான்‌ தரும.தேவதை 
இயல்பாகவே வாலியை இராமனை முன்னரே சந்திக்க 
இயலாமல்‌ செய்துவிட்டது. சரணம்‌ புகுதற்குத்‌ தகுதியுடைய 
சுக்கிரிவனையே முதலில்‌ சந்திக்குமாறும்‌ அது செய்தது: 
சுக்கிரீவனைச்‌ சந்தித்து விவரம்‌ அறிந்ததும்‌ வாலி சரணாகதி 
பெறுவதற்கு வாய்ப்பளிக்க இராமன்‌ அறவே விரும்பவில்லை. 
பிறனில்‌ விழைந்தானைத்‌ தண்டிக்கவே அவன்‌ விரும்பினான்‌. 
இதனால்தான்‌, வாலியை அழைத்து விசாரிக்கவும்‌- தூது 


71 


அனுப்பவும்‌ அவன்‌ முயலவில்லை. பிறனில்லைக்‌ கெடுத்த 
வனுக்கு எந்த விதமான நீதி விசாரணையும்‌ தேவையில்லை. 
என்றே அறத்தின்‌ நாயகனான இராமன்‌ கருதுகிறான்‌. இம்‌ 
முடிவுக்கு வந்த இராமன்‌ எப்படி வாலிமுன்‌ நேரில்‌ தோன்ற 
முடியும்‌? வாலியோடு போராடுவதற்கு இராமன்‌ அஞ்சவில்லை... 
அதற்குரிய வில்பலமும்‌ அவனுக்குண்டு. ஆனால்‌, சரணாகதி 
அடைந்து விட்டால்‌ என்ன செய்வதென்றே அஞ்சினான்‌. 
முறையில்லாதானுக்குச்‌ சரணாகதி அளிக்க விரும்பவில்லை 
யாதலால்‌ ஒளிந்து நிற்க வேண்டிய நிலை அவனுக்கு 
ஏற்பட்டது, வரபலத்திற்கு அஞ்சி இராமன்‌ ஒளிந்திருந்‌ 
தானானால்‌ என்ன சமாதானம்‌ சொன்னாலும்‌ அது குற்றமே 
யாகும்‌. ஏனெனில்‌ அந்த ஒளிவு போரில்‌ நேர்‌ நின்று வெல்ல 
முடியாது என்னும்‌ காரணத்திற்காக நிகழ்ந்தது என்றாகி 
அறத்தின்‌ நாயகனாகிய இராமனும்‌ சூழ்ச்சி செய்தான்‌ 
என்னும்‌ குற்றத்திற்கு அவனை ஆளாக்கிவிடும்‌. பிறனில்‌ 
விழைந்தானைக்‌ கொல்வேன்‌ எனச்‌ சுக்கிரீவனுககு அளித்த 
வாக்குறுதியைக்‌ காப்பாற்றவும்‌, பிறனில்‌ விழைந்தானுக்கு 
உய்தியில்லை என்னும்‌ உண்மையை அறிவுறுத்தவும்‌ இராமன்‌ 
ஒளிந்தமையால்‌, - அவன்‌ உள்நோக்கம்‌ புனிதமுடைய 
தாகின்றது. 

எந்தக்‌ குற்றத்தையும்‌ அதன்‌ உள்நோக்கம்‌ கொண்டு 
தீர்மானிக்க வேண்டுமே அன்றிச்‌ செயல்‌ கொண்டு தீர்மானிக்‌ 
கக்கூடாது. (The Court should determine the motive, 
before passing a sentence.) தீர்ப்பு வழங்கு முன்னர்‌ 
. நீதிமன்றம்‌ குற்றம்‌ செய்தவனுடைய நோக்கத்தை அறிய 
வேண்டும்‌ என்பது இன்றைய சட்டத்திலும்‌ காணப்படுகின்ற 
ஒரு விதியாகும்‌. 

வாலி சுக்கிரீவனிடத்து இரக்கம்‌ காட்டவில்லை, உடல்‌ 
வலிச்‌ செருக்கால்‌ அவன்‌ மனைவியையும்‌ அபகரித்‌ திருக்‌ 
கின்றான்‌. இதனால்‌ அவன்மீது நாம்‌ அனுதாபம்‌ கொள்ள 
முடியாமற்‌ போகிறது, 


72 


இராமன்‌ நேரில்வந்து நின்று அம்பு தொடுத்திருத்‌ 
தாலும்‌, வாலி இறந்தேயிருப்பான்‌. வரபலத்திற்காக 
அஞ்சி, இராமன்‌ - ஒளிந்திருந்து. வாலியைக்‌ கொன்றது. 
கொடுமையாகத்‌ : தோன்றும்‌. ஏனெனில்‌ நேரில்‌ வந்திருந்‌ 
தால்‌, வாலி வென்றிருப்பான்‌ அன்றோ? ஆனால்‌ நேர்‌ 
நின்றாலும்‌, வாலியை நிச்சயம்‌ இராமன்‌ கொன்றே 
இருப்பான்‌ என்பதை அறிந்து கொண்டால்‌ “முடிவு 
ஒன்று தானே”? என்னும்‌ உணர்வால்‌ அதனைக்‌ . கொடுமை 
எனநினைக்கும்‌ எண்ணம்‌ நீங்கிக்‌ கொன்றமுறை நியாயமா?” 
என்று கேட்கும்‌ அளவில்‌ நிற்போம்‌. 

சுக்கிரீவனிடத்தில்‌ வாலியை கொல்வதாக ஏன்‌ இராமன்‌ 
வாக்களித்தான்‌? **முறையிலோயைத்‌ தென்புலத்துய்ப்பன்‌ ?? 
என்பது இலக்குவன்‌ கூற்று. வாலி முறையற்றதாகிய 
பிறனில்‌ விழைதல்‌ என்னும்‌ உய்தியில்‌ குற்றத்தைப்‌ புரிந்துள்‌ 
ளானாதலால்‌ அவனுக்கு மன்னிப்பளிக்காமல்‌ கொலைத்‌ 
தண்டனை அளிப்பதே நீதி என இராமன்‌ தனக்குள்‌ முடிவு 
செய்ததாலேயே அவனைக்‌ கொல்வேன்‌ என வாக்களித்தான்‌. 
அவசரப்பட்டு வாக்களித்தான்‌ எனச்‌ சொல்வது அர்த்த 
மற்றது. இதனால்‌, ஈண்டு வாய்மை காப்பதென்பது பிறனில்‌ 
விழைந்தானைத்‌ தண்டித்துப்‌ பிறனில்‌ விழையாமையாகிய 
அறத்தை உலகிடை நிறுத்துதலே என்பது போதரும்‌. 

வாலியின்‌ முன்‌ தான்‌ போய்‌ நின்றால்‌ அவன்‌ சரணாகதி 
அடையக்கூடும்‌ என ஏன்‌ இராமன்‌ எதிர்பார்க்க வேண்டும்‌. 
சுத்த வீரனாகிய வாலி இறுதிவரை போர்‌ செய்ய எண்ணலாம்‌ 
அன்றோ? **வாலியைக்‌ கொல்வேன்‌”? என்று தன்‌ வலிமையை 
நம்பி வாக்குறுதி அளித்தானே அன்றி வாலியின்‌ வலியை 
அளந்து வாக்குறுதி அளிக்கவில்லை. வாலியை நன்கு 
அறிந்த சுக்கிரீவனும்‌ அநுமனும்‌ மராமரச்‌ சோதனையைத்‌ 
தான்‌ அளவு கோலாக வைத்தனர்‌. இதனால்‌ வாலிக்கு மேற்‌ 
பட்ட வலி தனக்குண்டு என்பதை உலகிற்கு மெய்ப்பித்தாகி 
விட்டது என இராமன்‌ கருதுகின்றான்‌ **மராமரச்‌ சோதனையின்‌ 


73 


போது, தான்‌ செய்த வில்‌. நரணொலி உலகமெங்கணும்‌ கேட்ட 
தால்‌, வாலியும்‌ அவ்‌ வொலியைக்‌ கேட்டுத்தன்‌ ஆட்கள்‌ 
மூலம்‌ எல்லாச்‌ செய்திகளையும்‌ அறிந்திருப்பான்‌. தான்‌ 
அவன்‌ நேரே சென்றால்‌, நான்கு வேதங்களையும்‌ கரைகண்ட 
அவன்‌, மனச்சான்றின்‌ ஒறுப்பினால்‌ .பிறனில்‌ விழைந்த 
குற்றத்தை உணர்ந்து, சரணாகதியை வேண்டக்கூடும்‌” 
என இராமன்‌ எண்ணியே, மராமரச்சோதனை வரை 
மறைந்து நிற்பதைப்‌ பற்றி ஒன்றும்‌ சொல்லாதிருந்து அது 
முடிந்ததும்‌, வாலியைக்‌ கொல்ல முற்படும்‌ பொழுது, 
திடீரெனச்‌ சுக்கிரீவனிடம்‌ இது பற்றிச்‌ சொல்கிறான்‌. 

வில்‌ நாணொலி கேட்டுத்தான்‌, தாரையும்‌ தன்‌ ஆட்கள்‌ 
மூலம்‌ இராமன்‌ வந்த செய்தியை அறிந்‌ திருக்கவேண்டும்‌. 
வாலி தன்‌ உடல்‌ பலச்‌ செருக்கால்‌ இது பற்றி விசாரிக்காமல்‌ 
அலட்சியமாக இருந்திருக்கின்றான்‌. இதுபற்றி விசாரிக்கா 
விட்டாலும்‌, வாலி இராமன்‌ மீது அளவற்ற ஈடுபாடு கொண்‌ 
டவன்‌ என்பதை அவனுக்கும்‌ தாரைக்கும்‌ இடையில்‌ நடை 
பெற்ற உரையாடல்‌ வெளிப்படுத்துவதால்‌, இராமன்‌ நேரில்‌ 
வந்து நின்றால்‌ நிச்சயம்‌ சரணாகதியை வேண்டியிருப்பான்‌ என 
நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. எனவே, இராமன்‌ எதிர்பார்த்தது 
நடக்கக்கூடியதே என்பது தெளிவு. E 

குற்றத்தை உணர்ந்தால்‌, மன்னிப்பளிக்கலாம்‌ அன்றோ? 
யார்‌ கேட்பினும்‌ சரணாகதி வழங்க வேண்டிய இராமன்‌ 
வாலிக்கு மட்டும்‌ ஏன்‌ மறுக்க வேண்டும்‌? “பிறனில்‌ விழைந்த 
குற்றம்‌ பிறன்‌ தாரம்‌ சம்பந்தப்பட்ட ஒன்றாதலால்‌, உணர்ந்‌ 


தால்‌ மட்டும்‌ போதாது, அதற்குரிய தண்டனையையும்‌ . 


அனுபவித்துத்தான்‌ தீர வேண்டும்‌ என்பது இராமனின்‌ 
கொள்கை. இதனாலேயே யாருக்குச்‌ சரணாகதி அளித்தாலும்‌, 
யிறனில்‌ த்‌ ன்‌ சரணாகதி அளிக்க அவன்‌ 
விரும்பவில்லை. 

வேறு எந்தக்‌ க்கல்‌ காணப்படாத அளவு தன்‌ 
காவியத்தில்‌ பிறனில்‌ விழைந்த குற்றம்‌ கடுமையாகக்‌ கண்டிக்‌ 


74 


கப்பட வேண்டுமெனக்‌ கருதிய கம்பன்‌, சரணாகதி நாயகனாகிய 
இராமன்‌ இக்குற்றத்திற்குச்‌ சரணாகதி அளிக்க மறுக்கின்றான்‌ 
என்றும்‌, அறத்தின்‌ நாயகனாகிய அவன்‌ இதற்காகப்‌ போர்‌ 
அறத்தையும்‌ மீறி ஒளிந்து நின்று அம்பு தொடுக்கின்றான்‌ 
என்றும்‌ காட்டுகின்றான்‌. 


1 “பிறனில்‌ விழைந்தானைத்‌ தண்டிக்கிறேன்‌'' எனக்‌ 

கொடுத்த வாக்குறுதியைக்‌ காப்பாற்றுவது முக்கியமா? 

| ஒளிந்து நின்று கொல்லக்கூடாதென்ற போர்‌ அறவிதியைக்‌ 

। காப்பாற்றுவது முக்கியமா? இவ்விரண்டிலும்‌ பிறனில்‌ விழைந்‌ 

3 | தானைத்‌ தண்டிப்பதாகத்‌ தான்‌ கொடுத்த வாக்குறுதியைக்‌ 

' || காப்பாற்றுவதே முக்கியம்‌ என்றும்‌ அதனால்‌ உலகிற்கு விளை 

| பயை கோக்கம்‌ போர்‌ அறலிியை மீறுவது ஒற்தம்‌ 

றி அன்று என்றும்‌ இராமன்‌ தீர்மானித்தே, ஒளித்து தின்று அம்ப 

| தொடுக்கின்றான்‌. அறம்‌ பிறழ்வதற்கு மிக மிக அஞ்சும்‌ 

: அறத்தின்‌ நாயகன்‌ பிறனில்விழைந்த குற்றத்தின்‌ கடுமையை 

| காட்டுவதற்காகப்‌ போர்‌ அறவிதியினின்றும்‌ பிறழுகின்றான்‌ 

என்றால்‌, அக்குற்றம்‌ எவ்வளவு கொடியதென்பதை உணர 

வேண்டும்‌ என்பதே கம்பன்‌ உட்‌ கிடக்கை. இராமன்‌ போர்‌ 

அறவிதியை எவ்வளவு வேதனையோடு மீறியிருக்கின்றான்‌ 

என்பதைக்‌ காட்டுவதே: *இல்லறந்‌ துறந்திலாதோர்‌ இயற்கை 

யை எதிர்ந்து போரில்‌, வில்லையும்‌ துறந்து வாழ்வேற்கு'” 

என அரசியற்‌ படலத்தில்‌ வரும்‌ பாடலாகும்‌. அது பற்றிம்‌ 
பின்னர்‌ ஆராய்வோம்‌. 


| 
| 
| 


பிறனில்‌ விழைந்தானைத்‌ தண்டித்துப்‌ பிறனில்‌ விழை 
யாமையை உலகில்‌ நிலை நாட்டுவதே பேரறம்‌ என்றும்‌ அதனை 
நோக்கப்‌ போர்‌ அறம்‌ சிறியதென்றும்‌, பேரறத்தைக்‌ காப்‌ 
பாற்றுவதற்காக மிக்க வேதனையோடு சிறிய அறமாகிய போர்‌ 
அறத்தை மீறுவது குற்றம்‌ அன்றென்றும்‌ இராமன்‌ வாயி 
லாகக்‌ கம்பன்‌ காண்கின்ற முடிவை மறுப்பவர்கள்‌, “போர்‌?” 
என்றும்‌ விலக்கப்படக்கூடிய ஒன்றே ஆதலால்‌ அதற்குரிய 

9௬-௮2 நத வத்தல்‌ [AD அவற்‌ இன்‌ 
Words WAS Gow. 


75 


விதியைக்‌ காப்பாற்றுவதனினும்‌ பார்க்க--மனித சமுதாயத்‌ 
தற்கு என்றென்றும்‌ இன்றியமையாத வாழ்வறமாகிய பிறனில்‌. 
விழையாமையைக்‌ காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியம்‌ என்‌. 
பதைச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 

என்ன இருந்தாலும்‌, போர்‌ அறத்தை மீறியது குற்ற: 
மன்றோ என வினவலாம்‌. கங்கை நீரில்‌ அழுக்குச்‌ சேர்ந்‌. 
தாலும்‌, அது தன்‌ தூய்மை கெடாது விளங்குவது போலப்‌. 
பேரறத்தைக்‌ காப்பாற்றுதலாகிய செயலில்‌, சிற்றறத்தை. 
மீறுதலாகிய அழுக்குச்‌ சேர்ந்தாலும்‌, அச்செயல்‌ தன்‌ தூய்மை: 
கெடாது குற்றமற்ற ஒன்றாகவே விளங்கும்‌. 


மதுரையிலிருந்து தேவகோட்டைக்குச்‌ சல்லும்‌ 
பேருந்துவண்டி ஒன்‌ றில்‌ பாஸ்கரநாயர்‌ என்பவர்‌ ஓட்டுநராக. 
வேலை பார்த்து வந்தார்‌. ஒருநாள்‌ அவர்‌ மதுரையிலிருந்து. 
தேவகோட்டைக்குப்‌ பேருந்து வண்டியை ஓட்டி வரும்போது, 
மேலூர்‌ அருகே நெடுஞ்சாலையின்‌ நடுவில்‌ நான்கு வயதுக்‌. 
குழந்தை ஒன்று புரியாமல்‌ ஓடிவருவதைத்‌ திடீரெனக்‌. 
கண்டார்‌. குழந்தை வண்டியின்‌ அருகே வந்து விட்டதால்‌,. 
உடனே நிறுத்தினாலும்‌ அது குழந்தை மீது ஏறித்தான்‌ நிற்கும்‌ 
என்பது புலனாகியது. வலப்பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. ப௬ 
மாடு ஒன்று அமைதியாகச்‌ சென்றுகொண்டிருந்தது. பசுவை. 
அடித்தாலும்‌ குற்ற மில்லை; குழந்தை தப்பினால்‌ 
போதும்‌ என்று எண்ணி அவர்‌ வண்டியை 
வலப்பக்கம்‌ இருப்பினார்‌. அது பசுமீது ஏறிக்‌: 
சென்று, நின்றது. ” மாடு அவ்விடத்திலேயே மாண்டது; 
குழந்தை உயிர்‌ தப்பியது. பசுவின்‌ சொந்தக்காரர்‌, இழப்பீடு; 
தரவேண்டும்‌ என நாயர்‌ மீது வழக்குத்‌ தொடர்ந்தார்‌. 
வழக்கை விசாரித்த நீதிபதி, “குழந்தையைக்‌ காக்கவேண்டும்‌. 
என்னும்‌ நோக்கத்தில்‌, பசுவைக்‌ கொல்ல நேர்ந்ததால்‌ அது 
குற்றமாகாது; இத்தகைய சூழ்நிலையில்‌ நாயர்‌ வேறு என்ன: 
செய்யமுடியும்‌? பசுவின்‌ சொந்தக்காரர்‌, அவர்‌ என்ன செய்ய. 


76 


“வேண்டுமென எதிர்பார்க்கிறார்‌? குழந்தையை அடித்துத்‌ தன்‌ 
பசுவைக்‌ காப்பாற்றியிருக்க வேண்டுமென 'நினைக்கின்றாரா? 
நாயர்‌ செய்ததுதான்‌ சரி. இதுதான்‌ செய்யப்பட வேண்டிய 
-ஒன்றுமாகும்‌. இதில்‌ இழப்பீடு கேட்பதற்கோ, அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌ என்பதற்கோ சிறிதும்‌ இடமில்லை. நாயரை 
நான்‌ மன்னிக்கின்றேன்‌ என்பதன்று இதன்‌ பொருள்‌. அவர்‌ 
செய்‌ ததே சரி என்பதே என்‌ தீர்ப்பு?” எனக்கூறி நாயரை 
விடுதலை செய்தார்‌. இது போலப்‌, “பேரறத்தைக்‌ காப்‌ 
பாற்றுவதற்காக இராமன்‌ சிற்றறமாகிய போர்‌ அறத்தை 
மீறியது சரியே; இதில்‌ அவனை மன்னிக்க வேண்டும்‌ என்ப 
தன்று; அவன்‌ செய்ததே சரி; அதுவே செய்யப்பட வேண்டிய 
ஒன்று”? என்று நாம்‌ முடிவு செய்ய வேண்டியவர்களாகிறோம்‌, 


பசுவின்‌ சொந்தக்காரர்‌ மீது நாயருக்கு ஏற்கனவே 
-விரோதம்‌ இருந்து, குழந்தையைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ 
என்‌ ற நோக்கமிருந்தாலும்‌, வீரோதத்தையும்‌ ஓரளவு நினைவு 
கொண்டு பசுவை அடித்திருந்தால்‌ குழந்தை காப்பாற்றப்‌ 
பட்டிருந்தாலும்‌ அதுகுற்றமேயாகும்‌. இராமன்‌ பேரறத்தைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌ என்ற நோக்கு இருந்தாலும்‌, வரபல 
முடைய வாலி முன்சென்றால்‌ தோற்றுப்போய்‌ விடுவோம்‌ என 
எண்ணி, மறைந்து நின்று அம்பெய்திருந்தால்‌, பேரறம்‌ காப்‌ 
யாற்றப்பட்டிருந்தாலும்‌, நோக்கில்‌ சூழ்ச்சி இருந்திருந்ததால்‌ 
அது குற்றமாகவே கொள்ளப்படும்‌. *“நேர்‌ வந்து நின்றார்‌ 
பலத்தில்‌ பாதி பெறுவதென்பது”” கம்பனில்‌ காணப்படாத 
அஒன்றாதலால்‌, இராமனுக்கு அந்த எண்ணம்‌ தோன்ற அறவே 
இடமில்லை. சிறிய அறம்‌ என்றாலும்‌ தன்னல நோக்கோடு 
மீறப்பட்டிருந்தால்‌ அது குற்றமேயாகும்‌. நோக்குத்‌ தூய 
தாக இருந்தால்‌ சிறிய அறம்‌ மீறப்படுவதால்‌ விளையும்‌ தீமை 
யைச்‌ சரிப்படுத்தி இருதரப்பார்க்கும்‌ நன்மை விளையுமாறு 
செய்வது அறக்கடவுளின்‌ இயல்பாகும்‌, வாலி சிவபூஜக 
அதலால்‌ வீடு பேறு: அடைதற்குரிய எல்லாத்‌ தகுதியும்‌ 
, பெற்றிருந்தும்‌, பிறனில்‌ விழைந்த குற்றத்தால்‌ தடையுண்டு 


713 


77 


நிற்கிறான்‌. . இராமனின்‌ தண்டனை அம்மாசினை நீக்கி: 
விடுகிறது, வாலி ஞானம்‌ பெறுகிறான்‌. இராமன்‌ பேரறம்‌- 
காப்பாற்றியவனாகிறான்‌. இவ்வாறு இருவர்க்கும்‌ அறக்கடவுள்‌ 
நன்மையை விளைவிக்கின்‌ றது. 
ஒளிந்து நின்றதன்‌ காரணமாக இராமன்‌ அறம்‌ தவறி: 
விட்டான்‌ என்றே வாலி நினைத்திருந்தான்‌. பிறனில்‌ விழைந்த. 
தனக்குச்‌ சரணாகதி கொடுக்கக்கூடாதென்பதற்காகவே இரா 
மன்‌ ஒளிந்திருந்து கொன்றான்‌ என இலக்குவன்‌ கூறியதைக்‌ 
கேட்டதும்‌““தான்செய்த குற்றம்‌ தன்னைச்‌ சரணாகதிக்குக்‌ கூடத்‌- 
தகுதியற்றதாக்கி விட்டதே'” என அறிந்து துணுக்குற்றான்‌. 
குற்றத்தின்‌ கடுமை பளிச்செனப்‌ புலனாகியது, தண்டனை 
அவசியமே என உணர்கின்றான்‌. அஞ்ஞான இருள்‌ நீங்கி 
அவனிடத்தே இருந்த ஞான ஒளி மீண்டும்‌ சுடர்‌ விடுகிறது. 
“கவிக்குலத்தரசு மன்னன்‌. கட்டுரை கருத்திற்‌ கொண்டான்‌- 
அவியுறு மனத்தனாகி அறத்திறன்‌ அழியச்‌ செய்யான்‌ 
புவியுடை அண்ணல்‌ என்பதெண்ணீனன்‌ பொருந்தி 
்‌ முன்னே 
மெலிய மு கேள்விச்‌ செல்வன்‌ சென்னியின்‌ இறைஞ்சிச்‌ 
சொன்னான்‌” 
*தரயென உயிர்க்கு நல்கித்‌ தருமமும்‌ தகவும்‌ சால்பும்‌ 
நீயென நின்ற நம்பி நெறியினோர்க்கு நேர்மை 
தாயென நின்ற எம்மால்‌ நவையற உணரலாமே 
தீயன பொறுத்தி என்றான்‌ சிறியன சிந்தியாதான்‌”” 
இங்கே “**தீயன பொறுத்தி என்றான்‌ சிறியன சிந்தியா: 
தான்‌”? என்பதில்‌ **தீயன'' என்பது வாலி சுக்கிரீவனிடத்து 
இரக்கமின்றி நடந்து கொண்டதையும்‌, அவன்‌ மனைவியை 
அபகரித்ததையும்‌ குறிக்கும்‌. தன்‌ செயல்கள்‌ தீயன என 
உணர்ந்து அவன்‌ இராமனிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்கிறான்‌. 
இங்ஙனம்‌ மன்னிப்பு கேட்கும்‌ அவனைச்‌ '*சிறியன சிந்தியா 


தான்‌?” எனக்‌ கம்பன்‌ கூறுகின்றான்‌. *சிறியன”' என்பதும்‌: 
தீயனவற்றையே குறிக்கும்‌ என்றும்‌, இதுவரை தான்‌ செய்த. 


26 


26 


78 


தீமைகளைச்‌ சிந்திக்காமலிருந்த வாலி இப்பொழுது அவற்றைச்‌ 
சிந்தித்துச்‌ சொல்கின்றான்‌ என உணர்த்துவதற்கே, கம்பன்‌ 
““சிறியன சிந்தியாதான்‌”” என்று கூறுகின்றான்‌ என்றும்‌ ஒரு 
புதிய உரை அண்மையில்‌ கூறப்பட்டிருக்கிறது. ஒரேஅடியில்‌ 
“*தீயன?? என்றும்‌ “££ சிறியன”” என்றும்‌ வறுவதால்‌, இவ்‌ 
விரண்டிற்கும்‌ வேற்றுமை கண்டு பொருள்‌ கூறினால்தான்‌ 
சிறப்பு. **இராமன்‌ ஒளிந்து நின்று கொன்றது, நிராயுதன்‌ 
கீது அம்பு தொடுத்தது, இருவர்‌ போர்‌ செய்யும்‌ போது முன்‌ 
அறிவிப்பின்றி அம்பு தொடுத்தது முதலானவற்றைத்‌ தீயன 
என வாலி கருதி இராமன்‌ மீதுசினம்‌ கொண்டான்‌. இராமன்‌ 
'பேரறத்தைக்‌ காப்பாற்றுவதற்காகவே இவ்வாறு செய்தான்‌ 
என அறிந்ததும்‌, தீயனவாகத்‌ தோன்றிய அவை அவனுக்கு 
எண்ணுதற்கும்‌ தகுதியற்ற சிறியனவாகத்‌ தோன்றுகின்றன. 
அவற்றைச்‌ சிந்திக்காமல்‌ விட்டு தான்‌ இதுவரை தீமை, என 
உணராதிருந்த செயல்களைத்‌ தீமைஎன உணர்ந்து அவற்றைப்‌ 
பொறுக்குமாறு, இராமனிடத்து வேண்டுகிறான்‌. இராமன்‌ 
ஒளிந்து நின்று கொன்றதை மிகப்‌ பெரிய ஒரு தீமையாக 
உலகம்‌ கருதி விவாதிக்கும்‌ என்பதை முன்‌ கூட்டியே அறிந்த 
கம்பன்‌, பிறனில்‌ விழைந்த தீமையை நோக்க அது தீயதா 
காமல்‌ விவாதிப்பதற்கே அருகதையற்ற சிறியதாய்‌ விடுகிற 
தென்பதை நமக்கு உணர்த்தவே இவ்வாறு கூறுகிறான்‌. 
“மூவர்‌ நீ, முதல்வன்‌ நீ, முற்றும்‌ நீ, மற்றும்‌ நீ'” என்றும்‌ ' 
*“ஆவிபோம்‌ வேலைவாய்‌ அறிவு தந்தருளினாய்‌”” என்றும்‌, 
“உன்‌ சரமலால்‌ பிறிது வேறுளதோ தருமம்‌” என்றும்‌, 
““என்‌ பழவினைத்‌ தண்டமே அடியனேற்‌ குறு பதம்‌ தருவதே?” 
என்றும்‌, **வெற்றரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு 
விட்டான்‌” என்றும்‌ வாலி கூறி இராமனைச்‌ சிவ பரம்பொரு 
வரகவே கொண்டு தொழுகின்றான்‌. இவ்வாறெல்லாம்‌ வாலி 
பக்குவத்தால்‌ சொல்கிறானே அன்றி இராமன்‌ அவனுக்கு 
வீடுபேறு அளிப்பதற்காக சொல்லவில்லை என்பதை நாம்‌ மறக்க 
கூடாது, யாரையும்‌ வெறுக்காத ஒரு நிலையை அடைவது. 


79 


ஞானம்‌ தோன்றிய தென்பதற்குச்‌ சிறந்த அடையாளம்‌. தன்‌ | 


மரணத்திற்கே காரணமாகத்‌ தன்முன்‌ நிற்கும்‌ தம்பி சுக்கிரீவன்‌ 


மீது எவ்வித வெறுப்பும்‌ இல்லாமல்‌ அவனை இராமனிடத்தில்‌ 


அடைக்கலமாக ஒப்புவித்து, “*தீவினைஇயற்றுமேனும்‌ எம்பி 


மேற்சீ. றி, என்மேல்‌ ஏவிய பகழி என்னும்‌ கூற்றினை யேவல்‌” | 
என வாலி சொல்வது ஞானம்‌ பெற்றதன்‌ அடையாளம்‌ | 


என்பது தெளிவு. தன்‌ மகனாகிய அங்கதனை அழைத்து 
வருமாறு சுக்கிரீவனிடத்துச்‌ சொல்லும்போது, *உய்த்தனை 
கொணர்தி உன்றன்‌ ஓங்கரு மகனை?” என அவனைச்‌ 
சுக்கிரீவனுக்கு மகனாக்கிக்‌ கூறுகின்றான்‌. இஃதும்‌ ஞானத்தின்‌ 
அடையாளம்‌. 

அங்கதன்‌ துன்பமுடையோரைக்‌ கனவிலும்‌ பார்த்தறி 
யாதவன்‌. வாலி அவனை அவ்வாறு வளர்த்திருக்கின்றான்‌. 
இதனால்‌ வாலி சுக்கிரீவனைத்‌ துயருருத்‌ திய தன்மையை அவன்‌ 
உணர முடியாமல்‌ போகிறது. இந்த நிலையில்‌, “சிந்தையிற்‌ 
செய்கையாலோர்‌ தீவினை செய்திலாதாய்‌'? என அங்கதன்‌ 
வாலிமீது விழுந்து புலம்புவது இயல்பேயாகும்‌. இது அவன்‌ 
தந்தையிடத்துக்‌ கொண்ட ஈடுபாட்டினைக்‌ காட்டுமேயன்றி 
வாலியின்‌ நிறைகுறையினை அளந்து கூறுகின்றான்‌ என்பதைக்‌ 
காட்டாது. தாரை அழும்போது கூறுவதையும்‌, இவ்வாறே 
கொள்ளவேண்டும்‌. “£பொய்யுரையா த புண்ணியா”? என அவள்‌ 
கூறுவது, அவள்‌ அவனிடத்தில்‌ வைத்திருக்கும்‌ அளவற்ற 
மதிப்பையே காட்டும்‌. வாலி தாரையிடத்தே பேரன்புடைய 
வனாக இருந்திருக்கிறான்‌. உருமையின்‌ தொடர்பால்‌ இந்த 
அன்பு பாதிக்கப்படவில்லை. பாதிக்கப்படாத நிலையில்‌ வீழ்ந்து 
கிடக்கின்ற வாலியின்‌ பெருமையைக்‌ கூறி அழுவதுதானே 
ஒரு பெண்ணுக்குள்ள இயற்கை ஆகும்‌? இராவணன்‌ சீதை 
யின்‌ நினைவால்‌ மண்டோதரியிடத்து மனம்‌ திறந்து பேசாமல்‌ 
இருந்திருக்கின்றான்‌. இதனால்தான்‌ அவள்‌ அதனைச்‌ 
சொல்லி அழ வேண்டியதாயிற்று. தாரையின்‌ நிலைவேறு; 
மண்டோதரியின்‌ திலவேறு. வாலி பொய்யுரை 


| 


1 ்‌ 


80 


யாதவனாக இருந்தமையால்தான்‌, இராமனிடத்தில்‌ 
தான்‌ உருமையை அபகரித்த செய்தியை மறுக்கவில்லை. 
வாலியே உருமையின்‌ தொடர்பை உடன்‌ பட்டுப்பேசுவதால்‌ 
தாரையின்‌ கூற்றை ஜைத்து அதுபற்றி ஐயப்படுவது 
பொருளற்ற தாகும்‌. 8 

அங்கதனை அடைக்கலமாக ஒப்புவித்த பின்‌ வாலி தாண்‌ 
பிடித்திருந்த இராமபாணத்தை நெகிழவிடுகிறான்‌. அங்கதனை 
இராமன்‌ அடைக்கலம்‌ ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக 
தன்‌. பொன்னுடை வாளை நீட்டி, நீ இது பொறுத்தி”? 
என்றான்‌. “பொறுத்தி?” என்பதற்கு “இவ்வாளை நீ ஏந்துக? * 
என்றே பலர்‌ பொருள்‌ கொள்வர்‌. பொறுப்பாயாக என 
இதற்கு பொருள்‌ கொண்டு இராமன்‌ இவ்விடத்தில்‌ தான்‌ 
வாலியைக்‌ கொன்றது குற்றம்‌ எனக்கருதி மன்னிக்க வேண்டு 
கிறான்‌ எனச்‌ சிலர்‌ பொருள்‌ சொல்வர்‌. **பொறுப்பாயாக?” 
என்று பொருள்‌ கொண்டாலும்‌ அது இராமனின்‌ நெகிழ்ந்த 
உளப்பண்பைக்‌ காட்டுமேயன்றித்‌ தான்‌ செய்தது குற்றம்‌ 
என அவன்‌ கொள்கிறான்‌ என்பதைக்‌ காட்டாது, இதுபற்றிப்‌ 


| இ பின்னர்‌, **இல்லறம்‌ துறந்திலாதோர்‌?' என்னும்‌ பாடல்பற்றி 


/ 


ஸ்‌ 


ஆராயும்போது கவனிப்போம்‌. வாலி, பாணத்தை நெகிழ 
rr கட்டட ௨22 5 

விடுத்ததும்‌, அது அவன்‌ மார்பகத்தில்‌ ஊடுறுவிச்‌ செல்ல 
வாலி இறக்கிறான்‌. இதனைக்கம்பன்‌, “அந்நிலை துறந்து 
வாலி வானுக்கு அப்புறத்து உலகனானான்‌”” என்று கூறுகிறான்‌. 
| ““யான்‌, எனது என்னும்‌ செருக்கறுப்பான்‌ வானோர்க்கு 
்‌ உயர்ந்த உலகம்‌ புகும்‌'” என்னும்‌ திருக்குறளை மனத்திற்‌ 
கொண்டே கம்பன்‌ இவ்வாறு கூறுகிறான்‌. புண்ணியஞ்‌ செய்‌ 
தோர்‌ வானுலகமாகிய சொர்க்கத்திற்கே செல்வர்‌, ஞானம்‌ 
பெற்றோர்‌ அதற்கு மேற்பட்ட நிலையதாகிய வீடுபேற்றை 
அடைவர்‌, வாலி, “வானுக்கு அப்புறத்து உலகனானான்‌ ?" 
எனக்‌ கூறுவதால்‌ சொர்க்கத்திற்கும்‌ மேற்பட்ட வீடுபேற்றை 


அவன்‌ எய்தினான்‌ எனக்கம்பன்‌ கருதுகிறான்‌ என்பது பெறப்‌. 


. படும்‌. 


1 


A 


81 


தாரை புலம்பும்‌ போது கூறுகின்ற ஒருபாடல்‌ மிக 
முக்கியமானது. ‘ 
““அணங்கார்‌ பாகனை யாசை தோறுமுற்று 2 
. உணங்கா வொண்மலர்‌ கொண்டு என்பொடும்‌ .. CY 
இணங்காக்‌ கால மிரண்டொ டொன்றினும்‌ ... 
வணங்கா தித்துணை வைக வல்லையயோ”” 
வாலியின்‌. சிவபூஜைத்‌ திறத்தைத்‌ தாரையின்‌ இக்கூற்று 


இனிது புலப்படுத்தும்‌. **பஞ்சின்‌ மெல்லடியாள்‌ பங்கன்‌ பாதுக- 2/5 | 


மல்லது யாவும்‌ அஞ்சலித்தறியாச்‌ செங்கை ஆணையான்‌ ”? 
என அங்கதன்‌, வாலி இராமனைத்‌ தொழுது முடித்த பின்னர்‌ 
வந்து அழும்போது கூறுகின்றான்‌. சிவபெருமானைத்தவிர 
வேறுயாரையும்‌ வாலி ' அஞ்சலி செய்யமாட்டான்‌ என 
அங்கதன்‌ கூறுவதால்‌ இராமனை வாலி சிவபரம்பொருளாகவே 
கொண்டு இறைஞ்சி இருக்கிறான்‌ என நாம்‌ கொள்ள வேண்டி 
இருக்கிறது. இவ்வாறு கொள்வது வைணவ சம்பிரதாயத்‌ 
துக்குப்‌ பொருந்துமா எனச்‌ சிலர்‌ ஐயப்படலாம்‌. அர்ச்சுனன்‌ , 
“தான்‌ இன்னும்‌ சிவ பூஜை செய்யவில்லையே”? என்று 
சொன்னபோது திருமாலாகிய கண்ணன்‌ பின்‌ வருமாறு 
கூறியதாக வில்லிபுத்தூரார்‌ தாம்‌ பாடிய பாரதத்தில்‌ 
கூறுகிறார்‌ : 

“ழருவறு காகை மலரினால்‌ எமைப்‌ 

பொருவரும்‌ பூசனை புரிதிஐய நீ 

இருவரும்‌ ஒருவரே என்பது இன்றுபோய்‌ 

அருவரை அவனடி அடைந்து காண்டியே.” 
அர்ச்சுனன்‌ கண்ணனையே சிவபரம்‌ பொருளாகக்‌ 
கொண்டு சிவாகம விதிப்படி பூஜை செய்தான்‌ என வில்லி 
பாரதம்‌ கூறுகிறது, எனவே இராமபிரானை வாலி சிவபரம்‌ 
பொருளாகக்‌ கொண்டு சிவநாம; இராம நாம பேதம்‌ இன்றி 
அஞ்சலி செய்தான்‌ எனக்‌ கொள்வது கம்பனில்‌ தெளிவாக 
இல்லாவிட்டாலும்‌ இராமாயண பாரத இதிகாச மரபுக்கு 
ஏற்புடைத்ததேயாகும்‌. 

6 


82 


வாலிக்கு. அங்கதனைக்‌ கொண்டு ஈமக்கடனை நிறை 
வேற்றிய பின்னர்‌ இலக்குவனைச்‌ சுக்கிரீவனுக்கு முடிசூட்டும்‌ 
படி இராமன்‌ ஆணையிடுகிறான்‌. இலக்குவன்‌ சுக்கிரீவனுக்கு 
முடிசூட்ட அவன்‌ அங்கதனை: இளவரசனாகவும்‌, தாரையைத்‌ 
தாயாகவும்‌ கொண்டு அவன்‌ அரசு புரிகின்றான்‌. 


சுக்கிரீவனுக்கு இராமன்‌ அரசியல்‌ அறிவுரை கூறும்‌ 
பொழுது, *“*“மங்கையர்‌ பொருட்டால்‌”? என்னும்‌ பாடவில்‌, 
“அங்கவர்‌ திறத்தனாலே அல்லலும்‌ பழியும்‌ ”” வரும்‌ 
என்கிறான்‌. இங்கே, **அவர்திறம்‌, £? என்பதால்‌ மங்கையர்‌ 
திறத்தால்‌ அல்லலும்‌ பழியும்‌ வரும்‌ என்பதே பொருள்‌ 
ஆகும்‌. .பெண்களால்‌ வந்த பழியை இராமன்‌ குறிக்கிறானே 
அன்றி வாலியால்‌ தனக்கு நேர்ந்த பழியை அவன்‌ இதில்‌ 
குறிக்கவில்லை. அநுமனிடத்தே இராமன்‌, 


““நிரழ்பினான்‌ ஒருவன்‌ காத்த நிறை அரசு 
நின்ற வரம்பிலாத தனைமற்றோர்‌ தலைமகன்‌ வலிதிற்‌ 
இ கொண்டால்‌ 
அம்புவது நலனும்‌ தீங்கும்‌” என்று ்‌ 
கூறுகின்றான்‌. “வாலியின்‌ அரசாட்சியை யாரும்‌ குறைகூறமுடி 
யாது. ஊருக்கு அவன்‌ நல்லவன்‌; உடன்‌ பிறந்தானுக்கே 
அவன்தீயவன்‌, பிறனில்‌ விழைந்ததாலேயே அவன்‌ தண்டிக்கப்‌ 
பட்டான்‌. அவனைக்‌ கொன்று அரசேற்றதை வலிதிற்‌ 
கொண்டதாகவே அவனிடத்து ஈடுபாடு கொண்ட மக்கள்‌ 
. நினைப்பர்‌. எனவே ஆதரவும்‌ எதிர்ப்பும்‌ நாட்டில்‌ இருக்குமாத 
லால்‌ அறிவிற்‌ சிறந்த நீ உடனிருந்து ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌” என அதுமனிடத்தே இராமன்‌ கூறு 
கிறான்‌. இதனால்‌ வரலியைத்‌ தான்‌ கொன்றது பிழையென 
இராமன்‌ கருதுகிறான்‌ எனக்‌ கூற வராது. 


சுக்கிரீவனிடத்தே இராமன்‌ கூறுகின்ற ஒரு பாடல்‌ 
சிந்தனைக்குரியது. 


ழ்‌ 


83 


**இல்லறத்‌ துறத்தி லாதோ ரியற்கையை யெதிர்ந்து போரின்‌ 
வில்லறந்‌ துறந்து வாழ்வேற்‌ கின்னன மேன்மை யில்லாச்‌ 
அில்லறம்‌ புரிந்து நின்ற தீமைகள்‌ தீருமாறு 
நல்லறந்‌ தொடர்ந்த நோன்பி னவையற தோற்ப லென்றான்‌”” 
“இங்கே வில்லறந்‌ துறந்தது என்பது சீதையைத்‌ தூக்கிச்‌ 
சென்ற இராவணனை இன்னும்‌ கொல்லா இருப்பதைக்‌ 

குறிக்கும்‌ என வை. மு. தத்‌ கூறுகிறார்‌. “புரிந்து தின்ற 
.திமைகள்‌?” என்பதற்குத்‌ * *தான்பூண்ட மானுட்‌ வடிவத்திற்கு 
ஏற்றவாறு மனைவியை பிரிவதற்குக்‌ காரணமாகத்‌ தான்‌ செய்த 
தீவினைகள்‌ நீங்கும்படி”?, என அவர்‌ பொருள்‌. கூறுகிறார்‌. 
இராவணனிடத்தே இராமன்‌ இன்னும்‌ போர்‌ புரியவில்லை. 
இங்கே போரில்‌ வில்லறம்‌ என்பதால்‌ அது நடந்த போரைக்‌ 
குறிக்குமே யன்றி நடவாத போரைக்‌ குறிக்காது. இரா 
.வணனைக்‌ கொல்லாதிருப்பதை வில்லறம்‌ துறத்தல்‌ என 
இராமன்‌ கருதியிருந்தால்‌ வாளா** வில்லறம்‌”” என்று கூறி 
யிருப்பானேயன்றிப்‌ போரில்‌ வில்லறம்‌ என்று கூறியிருக்க 
மாட்டான்‌. இராவணனை இன்னும்‌ கொல்லா திருப்பது 
வில்லுக்குப்‌ பழி என்றே இராமன்‌ பலவிடத்தும்‌ கூறு 
கின்றான்‌. அதனை '*வில்லறம்‌ துறத்தல்‌” "என்று எவ்விடத்தும்‌ 
கூறவில்லை” 

வாலியிடத்து நடந்த போரில்‌ தான்‌ வில்லறம்‌ துறந்த 
தையே இராமன்‌ திட்டவட்டமாக இவ்விடத்தில்‌ குறிப்பிடு 
கிறான்‌. இப்போரில்‌ புரிந்து நின்ற தீமைகள்‌ தீரவே தான்‌ 
நோன்பு நோற்பதாக அவன்‌ கூறுகிறான்‌. அவன்‌ செய்த 
தீமைகள்‌ யாவை ? 
1. அரசனாகிய வாலியைப்‌ போர்விதிப்படி முன்கூட்டியே 

அறிவித்துப்‌ போருக்கு அழைக்காதது ஒரு தீமை, 


2... திராயுதனாகிய ஏ அம்பெய்து வக்ப்‌ 4 ஒரு 
தீமை. 


8. ஒளித்து நின்று கொன்றது ஒரு தீமை. 


84 
4. தம்பியைப்‌ போர்‌ செய்ய அனுப்பி அவ்ன்‌ அண்ணனுடன்‌ 
. போர்செய்யும்போது எவ்வித மூன்‌. அறிவிப்பும்‌ இன்றி! 
ஒளிந்து நின்று அம்பெய்தது ஒரு தீமை, 
இந்நான்கு: தீமைகளையும்‌ இராமன்‌ மனத்தில்‌ நினைந்தே. 


அவற்றிற்குப்‌ பரிகாரமாக நோன்பு. நோற்க . முயல்வதாகச்‌ ' 


சொல்கிறான்‌. 

- இராமன்‌ அறம்‌ பிறழ்வதற்கு எவ்வளவு அஞ்சுபவன்‌ 
என்பதைக்‌ காட்டும்‌ ஒர்‌ உயர்நிலைப்‌ பாட்டாக இது மிளிர்‌ 
' இற்து. அறத்தின்‌ நாயகன்‌ 'சாமானியமாக. அறம்‌ மீற மாட்‌ 
டான்‌. பிறனில்‌ வீழைந்தானைத்‌ தண்டித்தலும்‌, .தன்னி: 
டத்தே சரணாகதி அடைந்தானைக்‌ காப்பாற்றுதலும்‌ சக 
பெருங்கடனென இராமன்‌ கொண்டான்‌. 

வாலிக்கு முன்கூட்டியே அறிவித்தோ, நேரில்‌ சென்றோ 
போர்‌ செய்தால்‌: அவன்‌ சரணாகதி . அடையக்கூடும்‌. . , என 
எண்ணினான்‌. : சரணாகதி அடைந்தால்‌ பிறினில்‌ விழையாமை: 
யாகிய அறத்தை நிலைநாட்டாது போகவேண்டிய ஒரு . நிலை 
ஏற்படுமென அவன்‌ அஞ்சினான்‌: பிறனில்‌ விழையாமையைக்‌ 
காப்பாற்றுவதற்காக போர்‌ அற ,. விதிகள்‌: அனைத்தையும்‌: 
அவன்‌ மீறுவதற்குத்‌ துணிந்தான்‌. . போர்‌ -. அற விதிகளை 
மீறுவது தீமையே என அவன்‌ உணர்ந்தும்‌ பிறனில்‌ - விழை- 
யாமையாகிய அறத்தை நிலை நாட்டுவதே முக்கியம்‌ எனக்‌ 
கருதி இத்தனை. தீமைகளையும்‌ ஏற்றுக்கொண்டான்‌, நன்கு. 
சிந்தித்தே ஒரு முடிவுக்கு வந்து அவன்‌ ஒளிந்து நின்றதால்‌ 
இப்பொழுது அதனைக்‌ குறித்து வருந்துகின்றான்‌ எனச்‌ 
சொல்வது பொருத்தமாகாது. அப்படிச்‌ சொன்னால்‌ இலக்கு 
வன்‌ கூற்று அர்த்தமற்றதாகிவிடும்‌, பேரர்‌ அறத்தைக்‌ காப்‌ 
பாற்றுவதற்காகத்‌ தான்‌ போர்‌ அறவிதிகளை மீறியது சரியே 
என அவன்‌ எண்ணினாலும்‌. அவ்விதிகளை மீறியது தீமையே 
எனக்கருதி: தோன்பு.. நோற்க: . முனைகிறான்‌. இப்பாடல்‌: 
உணர்த்தும்‌ கருத்து இஃதேயாகும்‌. இது அறம்‌ பிறழுதற்கு 
அஞ்சும்‌ இராமனின்‌. தீவிர... மனப்பண்பைக்‌ காட்டுமேயன்‌ றி: 


ச 


85 


வாலியைக்‌ கொன்றது குற்றமெனக்‌ காட்டாது. : வாலியை 
ஒளிந்து நின்று கொன்றது சரியே என்பதை: இலக்குவன்‌ 
வாக்காக வைத்துக்‌ காட்டிய கம்பன்‌, இங்கே இராமன்‌ “வாக்‌ 
கில்‌ வைத்து மிக நுணுக்கமாக அவன்‌ மனப்பண்பின்‌ : கூர்மை 
“யைக்‌ காட்டுகிறான்‌. இங்கே இராமன்‌ வருந்துவது. கழிவிரக்‌ 
கத்தின்‌ பாற்படுமேயன்றி பிழையுணர்ச்சியின்‌ பாற்படாது; 
அறம்‌ மீறுதலை ஒரு வீதியாகக்‌ கொள்ளக்கூடாது என்பதற்‌ 
- காகவே இராமன்‌ நோன்பு நோற்கிறான்‌. பேரறத்தை நிலை 
.தாட்டச்‌ சிற்றறங்களை மீறுவது ஒரு புறனடையாகவே கொள்‌ 
ப்படும்‌. இருப்பினும்‌ இராமனைப்‌ போன்ற அறவோர்‌ தம்‌ 
மனப்பண்பின்‌ கூர்மை காரணமாக வருந்துவது இயல்பேயா 
கும்‌, அங்கதனிடத்தே, ““நீ இது பொறுத்தி ?* என்பதற்கு, 
**இதனைப்‌ பொறுப்‌ பாயாக? எனப்‌ பொருள்‌ கொண்டாலும்‌ — 54 
அது இராமனின்‌ உயரிய மனப்‌ பண்பைக்‌ காட்டுமேயன்றி 
வாலி வதையைக்‌ குற்றமென அவன்‌ கருதுகிறான்‌ எனக்‌ காட்‌ 56 
மாது. 
ல அரா 

பசுவை அடித்துக்‌ கொன்ற பாஸ்கரநாயர்‌ வீட்டிற்கு 
ஒரு நண்பர்‌ சென்றார்‌. அவர்‌ ஒரு பசு மடம்‌ வைத்‌ திருப்பதைக்‌ 
கண்டு வியந்தார்‌. “ஏன்‌ பசு மடம்‌ வைத்திருக்கிறீர்கள்‌?? ” 
என்று அந்த நண்பர்‌ கேட்ட பொழுது, “மேலூர்‌ நெடுஞ்சாலை 
யில்‌ பசுவைக்‌ கொன்றதிலிருந்து மனச்சாட்சி உறுத்திக்‌ 
கொண்டே இருந்தது; அதற்காகப்‌ பச்‌ மடம்‌ வைத்திருக்கி 
றேன்‌?” என்று நாயர்‌ கூறினார்‌. “'நீங்கள்‌ செய்தது சரியென்று 
மீதி மன்றமே தீர்ப்பளித்திருக்கும்‌ போது, ஏன்‌ பசுமடம்‌ 
வைத்து பரிகாரம்‌ தேடுகிறீர்கள்‌”? என அந்த நண்பர்‌ மறித்துக்‌ 
கேட்ட பொழுது, நாயர்‌, ** நான்‌ செய்தது சரிதான்‌, குழந்தை 
யைக்‌ காப்பாற்ற அப்படிச்‌ செய்து தான்‌ ஆகவேண்டும்‌, 
இருந்தாலும்‌ ஒரு பசுவைக்‌ கொன்று விட்டோமே என்னும்‌ 
உணர்ச்சி என்‌ உள்ளத்தே தோன்றிக்‌ கொண்டே மிருந்த 
தால்‌ பசுமடம்‌ வைத்திருக்கிறேன்‌,” என்று சொன்னார்‌, இது 
குற்றம்‌: செய்ய அஞ்சும்‌ . நாயரின்‌ சீரிய மனப்பண்பைக்‌ 


ற்‌ 


86 


காட்டுகிறதேயன்றி அவர்‌ செய்தது பிழை என்பதைக்‌ காட்ட- 
வில்லை. இது பேரலவே இராமனும்‌ தான்‌ செய்தது சரியென்று 
தினை த்தாலும்‌ வில்லறம்‌ துறந்தது ஒரு தீமையே எனக்‌: 
கருதி அதற்குப்‌ பரிகாரமாகவே நோன்பு நோற்க முற்படு 
கிறான்‌. மானுட அவதாரம்‌ எடுத்த இராமன்‌ இவ்வாறு 
நோன்பு நோற்பதன்‌ மூலம்‌ அறவோர்‌ இலக்கணத்தை நாம்‌: 


த அறியுமாறு செய்கின்றான்‌. அறங்களுக்குள்‌ சில சமயம்‌ மோது 


தல்‌ ஏற்படும்‌. அப்போது பெரியோர்கள்‌ ஒன்றைக்‌ கடைப்‌: 


ட பிடித்து மற்றொன்றை நெகிழ விடுவர்‌. செயலாற்ற வேண்டிய 


> 


அவர்கள்‌ இவ்வாறு ஒரு முடிவிற்கு வர வேண்டுவது அவசிய 
மாகிறது. ஆனால்‌ நெகிழ வீட்ட நிலை குறித்து அவர்கள்‌ 
வருந்துவது இயல்பேயாகும்‌. நாம்‌ இதனை வைத்து அவர்கள்‌ 
செய்தது குற்றம்‌ எனத்‌ தீர்மானித்தால்‌ அறவோரின்‌ உளம்‌: 
பண்பை அறியாதவர்களாகி விடுவோம்‌. எனவே இப்பாடலை 
வைத்து இராமன்‌ செய்தது குற்றம்‌ எனக்கொள்வது தவறா 
கும்‌. 

இதுவரை வாலி வதம்‌ பற்றிப்‌ பல கோணங்களில்‌ 
ஆராய்ந்தோம்‌. அவ்வதம்‌ சரியே என்ற முடிவுக்கும்‌ வந்தோம்‌. 
எனினும்‌ இன்னும்‌ சில ஐயப்பாடுகளையும்‌ வினாக்களையும்‌ வாலி! 
வதத்தின்‌ கண்‌ எழுப்ப இடமுண்டு, 

வாலிக்கும்‌ சுக்கிரீவனுக்கும்‌ இடையே ஏற்பட்ட குடும்பச்‌ 
சண்டையில்‌ இராமன்‌ தலையிடலாமா என்பது சிலரது வினா., 
குடும்பச்சண்டையிலும்‌ அண்ணன்‌, தம்பியை அடித்துக்‌ காயப்‌: 
படுத்தினால்‌ அரசாங்கம்‌ தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதை 
இன்றும்‌ காண்கிறோம்‌. அரசனாகிய இராமனிடம்‌ சுக்கிரீவன்‌ 
தான்‌ அண்ணனால்‌ துன்புறுத்தப்‌ படுவதாகத்‌ தெரிவித்ததால்‌ 
இராமன்‌ தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறான்‌. இதனைத்‌. 
தவறு என்று எப்படிச்சொல்வது? 


வானப்பிரஸ்தனான இராமன்‌ அரசனாவானா? அரச. 
கடமையை மேற்கொள்ள அவனுக்கு உரிமை உண்டா? இதுர்‌. 


87 


மற்ற வினாக்கள்‌. பர்தன்‌ அரசை இராமனிடம்‌ திருப்பி வழங்கி 
விட்டான்‌; இராமனும்‌ அதனை ஏற்றுக்கொண்டுவிட்டான்‌. 
ஆகவே இராமன்‌ தான்‌ அரசன்‌; பரதன்‌ அவனின்‌ பிரதிநிதி 
யாகத்தான்‌ ஆள்கின்றான்‌. தண்டகாரணிய முனிவர்களிடம்‌, 
“£அரக்கரைக்‌ கொன்று அறத்தை நிலைநாட்டுவேன்‌”*- என 
இராமன்‌ வாக்களிக்கிறான்‌. அரசுரிமையை அவன்‌ இழக்கா 
மல்‌ இருந்ததால்தான்‌ வன வாசத்தில்‌ இவ்வாறு வாக்களிக்க 
அவனால்‌ முடிந்தது. கைகேயி பதினான்கு ஆண்டுகள்‌ இராமனைத்‌ 
தவம்‌ மேற்கொள்ளச்‌ சொன்னாளே அன்றி வானப்பிரஸ்தன்‌ 
ஆகும்படி சொல்லவில்லை, வானப்‌ பிரஸ்தம்‌ என்றால்‌ : கணவ 
னும்‌ மனைவியும்‌ சேர்ந்து தவம்‌ ப மற்கொள்ளல்‌ வேண்டும்‌. 
வானப்பிரஸ்த நிலையைக்‌ க கேயி கருதியிருந்தால்‌, 
சீதையையும்‌ உடனழைத்துக்கொண்டு காட்டிற்குச்‌ செல்லும்‌ 
படி இராமனுக்குக்‌ கட்டளை இட்டிருப்பாள்‌. அவள்‌. அவ்வாறு 
சொல்லவில்லை. சீதை தன்‌ சொந்த விருப்பத்தின்மீதே காட்‌ 
டிற்கு உடன்‌ செல்கிறாள்‌. இதிலிருந்து வானப்பிரஸ்தம்‌ 
கைகேயி கருத்தன்று என்பது இனிது விளங்கும்‌ வானப்‌ 
பிரஸ்தத்துக்குச்‌ சென்றவர்கள்‌ சந்நியாசி ஆகலாமே அன்றி 
மீண்டும்‌ இல்லறத்திற்கு வந்து, முடிசூடி அரசாட்சி செய்ய 
முடியாது, மேலும்‌ வானப்பிரஸ்தனான இராமன்‌ சீதையைப்‌ 
பிரிந்த நிலையில்‌ விரகதாபம்‌ கொண்டு அரற்றுவது பெரிய 
தோர்‌ அபசாரமாக முடியும்‌. வானப்பிரஸ்தம்‌ என்பது கம்பன்‌ 
கருத்தாக இருந்தால்‌, விரதீதாபம்‌ பற்றி இத்தனை பாடல்கள்‌ 
பாடி இருக்கமாட்டான்‌. என்வே இராமன்‌ பதினான்கு ஆண்‌ 
கள்‌ வானப்பிரஸ்தம்‌ போன்ற ஒரு தவநிலையை மேற்கொண்‌ : 
டான்‌ . எனக்‌ கொள்ளவேண்டுமே அன்றி உண்மையான 
வானப்பிரஸ்த நிலையை மேற்கொண்டான்‌ எனக்‌ கொள்ளக்‌ 
கூடாது, : 


அரசனாகிய வாலியை அரசர்க்குரிய முறைப்படி இராமன்‌ - 
தடத்தவில்லையே என்பது இன்னொரு வினா, பிறன்மனைவி 
யைச்‌ சிறைவைத்திருந்தால்‌ அரசியல்‌ காரணமும்‌ இருக்‌ 


88 


கக்கூடும்‌ என எண்ணி அரச மரியாதை காட்டலாம்‌; பிறன்‌ 
மனைவியைக்‌ கெடுத்த பிற்பாடு அரசமரியாதை அளிப்பது 
தவறு, பிறன்‌ - மனைவியைக்‌ கெடுத்தவன்‌ அரச பதவிக்குத்‌ 
தகுதி: அற்றவன்‌. அவனை அரசனாகவே கொள்ளக்கூடாது 
என்பது இராமன்‌ கருத்து. இதனாலேயே இராமன்‌ வாலியை 
அரச மரியாதையுடன்‌ நடத்தவில்லை. 


இராமன்‌ கருணையங்கடல்‌. பிறனில்‌ விழைந்த குற்றம்‌ 
எவ்வளவு பெரியதென்றாலும்‌, அதற்கு உய்தியே இல்லை 
என்று வைத்துக்‌ கொண்டாலும்‌ கருணையங்‌ கடலாகிய 
இராமன்‌ வாலி சரணாகதி அடைவதற்கு ஒரு வாய்ப்பை 
அளித்து மன்னிப்பதுதானே பெருமை. சரணாகதிக்கும்‌ வாய்ப்‌ 
பளிக்கரமல்‌, மன்னிக்கவும்‌ எண்ணமில்லாமல்‌ இராமன்‌ 
நடந்து கொண்டது அவன்‌ கருணைக்கு இழுக்காகாதா? 
மன்னிப்பைவிட பேரறம்‌ வேறொன்று உண்டா? இந்த ஐயம்‌ 
நியாயவுணர்ச்சியுள்ள யாவர்‌ மனத்திலும்‌ தோன்றவே 
செய்யும்‌. 
வாலியைப்‌ பற்றி முதன்‌ முதல்‌ அநுமன்‌ இராமனுக்குப்‌ 
பின்‌ வருமாறு தெரிவிக்கிறான்‌. 
“ இரவிதன்‌ புதல்வன்‌ தன்னை யிந்திரன்‌ புதல்வ 
னென்னும்‌ 
பரிவிலன்‌ சீறப்போந்து பருவரற்‌ கொருவனாகி 
அருவியங்‌ குன்றி னெம்மோ டிருந்தன னவன்பாற்‌ 
செல்வம்‌ 
வருவதோ ரமைவின்‌ வந்தீர்‌ வரையனும்‌ வளர்ந்த 
தோளீர்‌'”. 
இதிலிருந்து வாலி இந்திரன்‌ புதல்வன்‌ என்பதையும்‌ 
சுக்கிரீவன்‌ சூரியன்‌ புதல்வன்‌ என்பதையும்‌ இராமன்‌ அறிந்து 
கொள்கிறான்‌. “இந்திரன்‌ சேய்‌”! என்றால்‌ “இந்திரனின்‌ 
அம்சம்‌”? என்றுதான்‌ பொருள்‌, பால காண்டத்திலும்‌ 
இந்திரன்‌ வாலியாகப்‌ பிறக்கிறான்‌ என்று கம்பன்‌ கூறுகிறான்‌. 
இந்திரன்‌ ஏற்கனவே பிறனில்‌ விழைந்தவன்‌. கெளதம 


89 
N 


முனிவரின்‌ மனைவியாகிய அகலிகையைச்‌ சார்ந்து அவன்‌ . 


சாபம்‌ பெற்றான்‌. முனிவரோ பிறனில்‌ விழைந்த . இந்திரனை 
இறந்து போகும்படி . சபிக்கவில்லை. அவன்‌ உடம்பெங்கும்‌ 
'வெறுப்புடை . உறுப்புகளாகத்‌ தோன்றும்படியாகவே சபித்‌ 
தார்‌. பின்னர்‌ இந்திரன்‌ வருந்தியதைக்‌ கண்டு .அவனை 
மன்னித்துச்‌ சாபத்தை மாற்றி அவனுக்கு மட்டும்‌ வெறுப்‌ 
புடை உறுப்புகளாகத்‌ தெரியும்படியும்‌, பிறர்க்கு அவை 
தாமரைக்‌ கண்களாகத்‌ தோன்றும்‌ படியும்‌ செய்தார்‌. எனவே 
இந்திரன்‌ முன்னமேயே பிறனில்‌ விழைந்த செயலுக்காக 
மென்மையாகத்‌ தண்டிக்கப்பட்டு மன்னிப்பளிக்கப்‌ பெற்றிருக்‌ 
கிறான்‌. இந்த வரலாற்றை, இராமனின்‌ பாத தூளி பட்டதும்‌ 
கல்லாகக்‌ கிடந்த அகலிகை மீண்டும்‌ தன்‌ பழைய உருவைப்‌ 
பெற்றபோது, விசுவாமித்திரர்‌ இராமனுக்குக்‌ கூறியிருக்கிறார்‌. 
பாலகாண்டத்தில்‌ கம்பன்‌ இத்நிகழ்ச்ரிபைப்‌ பாடியுள்ளான்‌. 
இதனால்‌ இராமனுக்கு இந்திரனின்‌ பூர்வ விருத்தாந்தம்‌ 
தெரிந்திருக்கிறது: அநுமன்‌ வாயிலாக அந்த இந்திரனே 
வாலியாகப்‌ பிறந்திருக்கிறான்‌ என்பதையும்‌ அறிந்து கொள்‌ 
கிறான்‌. பிறனில்‌ விழைந்த வாலியின்‌ உணர்வு இப்பிறப்பிலும்‌ 
தொடர்ந்துள்ளதை இராமன்‌ அறிந்து கொள்கிறான்‌. 
முன்னமேயே கடுமையாகத்‌  தண்டிக்கப்பட்டிருந்தால்‌ 
வாலியின்‌ இப்‌ பிறப்பில்‌ அந்த உணர்வு தொடர்ந்திருக்காது 
என இராமன்‌ கருதுகிறான்‌. எனவே அவனுக்கு மீண்டும்‌ மன்‌ 
னிப்பளிப்பது பயன்தராது என இராமன்‌ உணர்கிறான்‌. வாலி 
இப்‌ பிறப்பில்‌ சிவபூஜை செய்து உன்னத நிலையை அடைந்‌ 
துள்ளான்‌. ஆனால்‌ பூர்வ உணர்வுத்‌ தொடர்பால்‌ மீண்டும்‌ 
பிறனில்‌ விழைந்து. தான்‌ அடைய வேண்டிய பேற்றை 
அடையாமல்‌ தடையுண்டு நிற்கிறான்‌. ஆகவே மறுபடியும்‌ ' 
மன்னிப்பளித்தால்‌ அவன்‌ ஈடேற்றம்‌ அடைய மாட்டான்‌. 
உடல்‌ வலிச்செருக்குமிக்க அவனுக்கு மரண தண்டனை அளித்‌ 
தால்‌ கரமவுணர்வு நீங்கப்‌. பெற்றுப்‌ பெரும்‌ பதம்‌ 
அடைய : அவனுக்குச்‌ சந்தர்ப்பம்‌ உண்டு என்று இராமன்‌: 


2 90 

கருதுகிறான்‌. இதனாலேயே அவனுக்குச்‌ சரணாகதி அளிக்‌ 
கின்ற வாய்ப்பைக்‌ கொடுக்காமலும்‌, மன்னிப்பளிக்காமலும்‌ 
ஒளிந்து நின்று கொல்கிறான்‌. இவ்வாறு நோக்கினால்‌ 
இராமனின்‌ கருணைக்கு இழுக்கு எதுவும்‌ இல்லை என்பது 
புலனாகும்‌. கம்ப இராமாயணத்தில்‌ இருந்தே இக்‌ குறிப்புக்‌ 
களை நாம்‌ பெறுவதால்‌ இராமன்‌ செய்த முடிவை நாம்‌ சரி 
என்றே கொள்ள வேண்டியவர்கள்‌ ஆகிறோம்‌. 

வாலி . பொய்யுரையாத புண்ணியன்‌ எனத்‌ தாரை 
அரற்றுகிறாள்‌. வாலி, இராமன்‌ வீனாவிய பொழுது தாண்‌ 
உருமையைச்‌ சிறைப்படுத்‌ தியிருப்பதாகக்‌ கூறியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவன்‌ பொய்யுரையாத புண்ணியன்‌ ஆதலால்‌ அதனை 
மறுக்காமல்‌, உணர்வு சென்றுழிச்‌ செல்லும்‌ ஒழுக்கலால்‌ 
மணமும்‌ இல்லை; மறை நெறி வந்தன குணமும்‌ இல்லை”? என 
உடன்பட்டு கூறுகிறான்‌. **உணர்வு ' சென்றுழிச்‌ செல்லும்‌ 
ஒழுக்கம்‌? என அவன்‌ கூறுவதால்‌ உருமையை அவன்‌ 
களங்கப்படுத்‌தியிருக்கிறான்‌ என்பது தெளிவாகிறது, 
“விரும்பினான்‌ '” **வெளவினான்‌”” என்று கூறுவன எல்லாம்‌ 
அவன்‌ உருமையைக்‌ களங்கப்படுத்தினான்‌ என்பதை உறுதிப்‌ 
படுத்த மாட்டா எனக்‌ கருதும்‌ திறனாய்வாளர்கள்‌ இப்பாடலை 
நோக்குதல்‌ வேண்டும்‌. இதில்‌ வாலி உருமையைக்‌ கெடுத்‌ 
ததைப்‌ பொய்யுரையாத தம்‌ பண்பிற்கேற்ப உடன்‌ பட்டு 
பேசுகிறான்‌. ஆனால்‌ அதற்குச்‌ சமாதானம்‌ சொல்லும்‌ பொழுது 
பொய்யுரைக்க முயல்கிறான்‌. மணமும்‌ இல்லை; மறநெறி வந்த 
குணமும்‌ இல்லை,என அவன்‌ கூறுவது பொய்யாகும்‌. “£உருமை 
என்றிவற்கு உரியதாரமாம்‌£* என அநுமன்‌ சுக்கிரீவனுக்கு 
உரிய மனைவி உருமை எனக்‌ கூறுகிறான்‌. மணமில்லா 
விட்டால்‌ உரியதாரம்‌ எப்படி வரும்‌? தாரை விதவைக்‌ கோலம்‌ 
பூண்ட நிலையைக்‌ கம்பன்‌ கூறும்‌ பொழுது, “மங்கல அணியை 
நீக்கி மணியணி துறந்து வாசக்‌ கொங்கலர்‌ கோதை 
மாற்றி” என்று சொல்கிறான்‌. ப மணமில்லாத போது மங்கல. 
வணி எப்படி வரும்‌? மறைவழி இல்லாத போது பூச்சூடுதலை 


91 


ஏன்‌ ஒழித்தல்‌ வேண்டும்‌? கிட்கிந்தையிலுள்ள அரச குடும்பத்‌. 
தில்‌ மணமுறை இருந்திருக்கிறது. குடிமக்களிடத்தில்‌ அது: 
அவ்வளவு இடம்‌ பெறாமல்‌ இருந்திருக்கலாம்‌. வாலி தப்பிக்‌ - 
கொள்வதற்காக குடிமக்கள்‌ வழக்கை தன்மீது ஏற்றிப்‌ பொம்‌ 
கூறுகிறான்‌. பொய்யுரையாத அவன்‌ மோகம்‌ காரணமாகப்‌ : 
பொய்யுரைக்க வேண்டியதாகிறது. இதிலிருந்து அவன்‌ 
உள்ளத்தில்‌ மோக உணர்ச்சி மிகுதியாய்‌ இருந்தருக்கிற - 
தென்பது பெறப்படும்‌. எனவே மன்னிப்பைவிடத்‌ தண்டனை 
அவனுச்கு பயனளிக்கும்‌ என்பது தெளிவு. 

இன்னும்‌ சிலர்‌ வாலி கொடியவன்‌ எனக்‌ காட்ட முயலு: 
கின்றனர்‌. கொடியவன்‌ என்றால்‌ அவன்‌ வீரசுவர்க்கத்திற்கும்‌ 
மேற்பட்ட முடிந்த நிலையாகிய வீடு பேறு அடைந்தான்‌ எனக்‌ 
கம்பன்‌ சொல்வதற்கு ஏற்ற மில்லாமல்‌ போகும்‌. அவளிடத்தில்‌ 
நல்லியல்புகழ்‌ பலவாகவும்‌, தீய இயல்புகள்‌ சிலவாகவும்‌-- 
இருந்தன எனக்கொள்வதே கம்பன்‌ கருத்திற்கேற்றதாக 
இருக்கும்‌. இராமன்‌ வாலிக்கு வீடுபேறு அளிப்பதாகச்‌ சொல்ல - 
வில்லை. *வில்லிடை வாளியின்‌ வீட்டி” என்று தான்‌ சொல்லு 
கிறான்‌. அதாவது வாலியைக்‌ கொல்வதரகவே அவன்‌ வாக்‌ . 
களிக்கிறான்‌. இதனை உறுதிப்படுத்‌தியே இலக்குவனும்‌ “தென்‌ 
புலத்துய்ப்பன்‌ எனச்‌ செப்பினன்‌” எனச்‌ சொல்லுகிறான்‌. 
இராமனுக்குத்‌ தான்‌ தெய்வம்‌ என்பது தெரியாது. இராவண 
யுத்தம்‌ முடிந்த பின்னர்‌ தேவர்கள்‌ பிரமன்‌ வாயிலாக... 
இராமனுக்கு அவன்‌ தெய்வம்‌ என்பதை உணர்த்துகின்‌ றனர்‌ : 
இதனைக்‌ கம்பன்‌ யுத்த காண்டத்தில்‌ தெளிவாகக்‌ கூறுகிறான்‌. 
எனவே இராவணயுத்தம்‌ முடியும்வரை இராமன்‌ தன்னை 
மானுடனாகவே கருதிக்‌ கொண்டிருந்திருக்கிறான்‌ என்பது . 
புலனாகும்‌, அவனைப்பரர்க்கின்ற மற்றவர்‌ அவனைத்‌ தெய்வம்‌ 
என்று உணர்கின்றனர்‌. ஆனால்‌ இராமனோ தன்னைத்‌. 
தெவ்வம்‌ என்று உணராமல்‌ இருக்கிறான்‌. ஆகவே அவன்‌ 


வாலிக்கு வீடு பேறு அளிக்க எண்ணுகிறான்‌ எனச்சொல்வது: . 
பொருத்தமாகாது, வாலிக்குத்‌ தண்டனை அளிப்பது அவனுக்கு. .. 


92 
க டர 
IR 312 மே 


வ, பக்தன்‌ என்ற அளவில்தான்‌. இராமன்‌: கருது 


கடுகு போல்‌, இராமன்‌. வாலிக்கு தன்‌. .அருளுருவக்‌ 

- காட்சியைக்‌ காட்டவில்லை. ;வாலியே தன்‌, சிவபூஜைத்‌ திறத்‌ 
தால்‌ இராமனை, பரம்‌ பொருளாகக்‌, கண்டு ஞானம்‌ பெறுகிறான்‌. 
தண்டனையால்‌ அவனை மறைத்திருந்த ஆணவம்‌ நீங்குகிறது. 
தன்‌ தகுதியால்‌ அவன்‌ வீடுபேறு , அடைகிறான்‌. இதனை அவன்‌ 
இராமன்‌, மீது, ஏற்றிக்‌ கூறுகிறான்‌. இதுதான்‌. கம்பன்‌ காட்டும்‌ 
வாவி வதக்‌. கருத்தாகும்‌. “ இராமன்‌ மானிடனாகத்‌. தன்னைக்‌ 
கருதிக்கொள்வதால்தான்‌, ' அவன்‌, செயல்‌ பற்றி ஆராய்கின்ற 
உரிமை தமக்குக்‌ கிடைக்கிறது. மானிட நிலையில்‌ , அவன்‌ 
செய்யும்‌ செயல்கள்‌ ஆராய்ச்சிக்குரியன எனக்‌ கம்பன்‌ கருது 
வதாலேயே வாலி வாயிலாக கேள்விக்‌ கணைகளைத்‌ ' தொடுத்து 
விளக்கிக்‌' 'கர்ட்டியிருக்கிறான்‌. ஆகவே கம்பன்‌ வழி நின்று 
பரவிட பப்பி கய ல்‌ உரிமை' இருக்கிறது. 


ிவாலிவதம்‌ சரியா”? என்னும்‌ தலைப்பில்‌ கம்பன்‌ வக்கு 
அகளைக்‌'கொண்டு நாம்‌ செய்த இவ்வாராய்ச்சியின்‌ மூலம்‌ வாலி 


வதம்‌ சரியே என நிலை காட்டுவதில்‌ கம்பள்‌ ப்ட்‌ பெற்று 
விட்டான்‌. 


வாழ்க கம்பன்புகழ்‌ ! ' வளர்க கன்னித்தமிழ்‌ !!' 4 


(பாடல்‌) 
(பாடல்‌) 


(பாடல்‌) 
(பாடல்‌) 
(பாடல்‌) 


(பாடல்‌) 


(பாடல்‌) 
(பாடல்‌) 


(பாடல்‌) 


(பாடல்‌) 
(பாடல்‌) 


(பாடல்‌) 


படக 
DL 2. 
இன: ரி ம்‌: 
பிழைத்‌ திருத்தங்கள்‌ “(2 
பிழை திருத்தம்‌ 
மந்திர மந்தர 
என்‌உயிர்‌ என்‌ இன்‌உயிர்‌ 
ஆணையான்‌ ஆற்றலான்‌ 
அவனை அவளை 
அவன்‌ அவள்‌ 
அழிவந்து அழிவு வந்து 
வாலியங்கு வானியங்கு 
பெரும்‌ பெறும்‌ 
எண்ணுகிறான்‌ எள்ளுகிறான்‌ 
தேய்த்தலில்‌ துய்த் தலில்‌ 
காய்வரை கானிடை 
பெருதியோ பெறுதியோ 
ஒளிந்திருந்து ஒளிந்திருந்தால்‌ 
வில்லையும்‌ வில்லறம்‌ 
நெறியி தெறியினின்‌ 
னோர்க்கு நோக்கு 
வறுவதால்‌ வருவதால்‌ 
துயருருத்திய துயருறுத்திய “ 
னைத்து வைத்து 
ஊடுறுவிச்‌ ஊடுருவிச்‌ 
அரசு அரசு இறுதி 
அம்புவது அரும்புவ 
இது இவையே 
வரையனும்‌ வரையினும்‌ 
வாலியின்‌ இந்திரனின்‌ 


9 அ மு அ னு ஆ ௮ 


2 மீனாட்சி பதிப்பகம்‌ 


க. த. திருநாவுக்கரசு. 
M. A., (தமிழ்‌), M. A., வஸ்து 


எங்கள்‌ வெளியீடுகள்‌ 
ர 
| 


வரலாறும்‌ வாழ்வும்‌ ரூ. 2-50 1 
மலிவு விலையில்‌ ॥ 4 
புலவர்‌ செந்துறைமுத்து 
தஞ்சைவாணன்‌ கோவை ரூ. 225 ர 
எஸ்‌. பி. இராமச்சந்திரன்‌ 
உலக விநோதக்‌ கதைகள்‌ ரூ. 1-00 9 
இல்லறமே நல்லறம்‌ ரூ. 1—00 S| 
1 நமது தலைவர்‌ நேரு ரூ. 0-75 
- ர்‌ உலகப்‌ பெரியார்கள்‌ ரூ. 1-00 ர்‌ 6 
சிவ. கணேசன்‌, MK. &., B.T., 
்‌ நீதிநூல்கள்‌ (உரையுடன்‌) ரூ. 1--25 ர \ 
்‌ ம்‌ இ. பா.!வேணுகோபால்‌, KM. A.; 14. Ed., 1 
4 பொதுக்‌ கட்டுரைகள்‌ ரூ. 2-00 
ம்‌ புலவர்‌ ௩டராசன்‌. 
தானுற்பது (மூலமும்‌ உரையும்‌) ரூ. 1--25 


| ்‌ கலைச்செல்வி ர 

பம்‌. திரட்டு 
(மூலமும்‌ உரையும்‌) ரூ. 2-00 

ர்‌ ம. செல்வராசன்‌ ர 

8 உலக அறிவு (மேற்கோள்களின்‌ ரல 
Vv தொகுப்பு) ரூ. 1-00 

ப்‌ சிறுவர்‌ நூல்கள்‌ | 

॥ 

i 

॥ 

| 


' பூவண்ணன்‌ எழுதியவை 
ராஜாவும்‌ ரோஜாவும்‌ ரூ. 1-00 
புதிர்க்‌ கதைகள்‌ ரூ 0-70 


4142, கீழ இராச வீதி -,- புதுக்கோட்டை. 


a மதராஸ்‌ ரிப்பன்‌ பிரஸ்‌, பிதக்கோட்டை, 


